குர்‌ஆன்‌, ஹதீஸ்‌ கூறும்‌ 
தூஆக்கள்‌ 


ருக்யாக்கள்‌ 


குர்‌ஆன்‌, ஹதீஸ்‌ கூறும்‌ 
துஆக்கள்‌ 
பிரார்த்தனைகள்‌ 


ருக்யாக்கள்‌ 


நிவாரணங்கள்‌ 


DU'‘A (Invocations from the Qur’an and Sunnah) 
Compiled by Sa’eed Ibn ‘Ali Ibn Wahf Al-Qahtani 


RUQYA (Remedy from the Qur’an and Sunnah) 
Compiled by Al-Huda Sisters, Dubai. 


Translated & Edited by: Mufti Omar Sheriff 


Published by DARUL HUDA, Chennai - 1 + Tel: +91-44-25247866 
Printed by Patel Graphics, Chennai - 6. 


குர்‌ஆன்‌, ஹதீஸ்‌ கூறும்‌ 


துஆக்கள்‌ 


பிரார்த்தனைகள்‌ 


தொகுப்பு 
அஷ்ஷைக்‌ ஸயீது இப்னு அலீ அல்கஹ்தானி 


தமிழில்‌ 
முஃப்தி அ. உமர்‌ ஷரீஃப்‌ காஸிமி 


முன்னுரை 


அளவற்ற அருளாளன்‌ நிகரற்ற அன்புடையோன்‌ 
அல்லாஹ்வின்‌ பெயரால்‌... 


நிச்சயமாக எல்லாப்‌ புகழும்‌ அல்லாஹ்வுக்கே. அவனையே 
நாம்‌ புகழ்கிறோம்‌. அவனிடமே உதவிதேடுகிறோம்‌. 
அவனிடமே மன்னிப்பைக்‌ கேட்கிறோம்‌. நம்முடைய 
நஃப்ஸின்‌ தீங்குகளைவிட்டும்‌ நமது கெட்ட செயல்களை 
விட்டும்‌ அல்லாஹ்வைக்‌ கொண்டே பாதுகாப்புத்‌ 
தேடுகிறோம்‌. 


யாருக்கு அல்லாஹ்‌ நேர்வழி காட்டுகிறானோ அவரை வழி 
கெடுப்பவர்‌ யாருமில்லை. யாரை அல்லாஹ்‌ வழிகேட்டில்‌ 
விட்டுவிட்டானோ அவருக்கு நேர்வழி காட்டுபவர்‌ 
யாருமில்லை. 

அல்லாஹ்வைத்‌ தவிர வேறு வணக்கத்திற்குரியவன்‌ 
யாருமில்லை. அவன்‌ தனித்தவன்‌. அவனுக்கு இணைதுணை 
இல்லை என்று சாட்சி சொல்கிறேன்‌. நிச்சயமாக முஹம்மது 
88 அவனுடைய அடிமையும்‌ அவனுடைய தூதரும்‌ ஆவார்‌ 
ட்‌ 


என்றும்‌ சாட்சி சொல்கிறேன்‌. அல்லாஹ்‌ அவனுடைய தூதர்‌ 
மீதும்‌ அவருடைய குடும்பத்தார்‌ தோழர்கள்‌ அனைவர்‌ 
மீதும்‌ ஸலவாத்தும்‌ ஸலாமும்‌ சொல்வானாக! 


இந்நூலில்‌ துஆக்களின்‌ (பிரார்த்தனை) தொகுப்பை 
சுருக்கமாக கோர்வை செய்திருக்கிறேன்‌. மேலும்‌ அது 
குறித்து பல பயனுள்ள விசயங்களையும்‌ இணைத்துள்ளேன்‌. 
அல்லாஹ்வின்‌ அழகிய பெயர்களைக்‌ கொண்டும்‌ உயர்ந்த 
பண்புகளைக்‌ கொண்டும்‌ அவனிடம்‌ உதவி கேட்கிறேன்‌. 
இதை அவனது சங்கை மிக்க முகத்திற்காக செய்யப்பட்ட 
அமலாக ஆக்கி அருள்வானாக! அவன்‌ அதற்கு நிச்சயமாக 
தகுதி உள்ளவனும்‌ ஆற்றல்‌ பெற்றவனும்‌ ஆவான்‌. 
அல்லாஹ்வின்‌ ஸலவாத்தும்‌ ஸலாமும்‌ அவனுடைய தூதர்‌ 
மீதும்‌ அவர்களது குடும்பத்தார்‌ மற்றும்‌ தோழர்கள்‌ மீதும்‌ 
நிலவட்டுமாக! 
ஆசிரியர்‌ 
அஷ்ஷைய்க்‌ ஸயீது இப்னு அலி அல்கஹ்தானி 
ஷஅபான்‌ 1408 


துஆவின்‌ சிறப்பு 


“உங்கள்‌ இறைவன்‌ கூறுகிறான்‌, நீங்கள்‌ (உங்களுக்கு 
வேண்டியவை அனைத்தையும்‌) என்னிடமே கேளுங்கள்‌. 
நான்‌ உங்கள்‌ பிரார்த்தனையை அங்கீகரித்துக்‌ கொள்வேன்‌. 
எவர்கள்‌ என்னை வணங்காது பெருமையடிக்கின்றாரோ, 
அவர்கள்‌ நிச்சயமாக சிறுமைப்பட்டவர்களாக நரகம்‌ 
புகுவார்கள்‌.” (அல்குர்‌ஆன்‌ 40:60) 
(நபியே!) உம்மிடம்‌ என்‌ அடியார்கள்‌ என்னைப்‌ பற்றிக்‌ 
கேட்டால்‌ (அதற்கு நீர்‌ கூறுவீராக:) “நிச்சயமாக நான்‌ 
உங்களுக்கு சமீபமானவன்‌. (எவரும்‌ என்னை அழைத்தால்‌ 
அந்த அழைப்பாளரின்‌ அழைப்புக்கு விடையளிப்பேன்‌." 
ஆதலால்‌, அவர்கள்‌ என்னிடமே பிரார்த்தனை செய்யவும்‌; 
என்னையே நம்பிக்கை கொள்ளவும்‌. (அதனால்‌) அவர்கள்‌ 
நேர்வழி அடைவார்கள்‌. (அல்குர்‌ஆன்‌ 2:186) 
நபி (ஸல்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌: “துஆதான்‌ வணக்கமாகும்‌.” 
உங்களது இறைவன்‌ கூறுகின்றான்‌: “என்னை அழையுங்கள்‌; 
நான்‌ உங்களுக்கு பதில்‌ தருகிறேன்‌.” 

(ஸுனன்‌ அபூதாவூது, ஸுனன்‌ திர்மிதி) 
aR 


இன்னும்‌, நபி (ஸல்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌: உங்களது 
இறைவன்‌ மிக வெட்கமுள்ளவன்‌, சங்கை மிக்கவன்‌ தனது 
அடியான்‌ இரு கரங்களையும்‌ தன்‌ பக்கம்‌ உயர்த்திபிரார்த்தனை 
செய்யும்போது அவனது கைகளை காலியாக திருப்புவதைக்‌ 
கண்டு அவன்‌ வெட்கமடைகிறான்‌. 

(ஸஹீஹுல்‌ ஜாமிஃவுஸ்‌ ஸூர்‌) 
மேலும்‌, கூறினார்கள்‌: பாவம்‌ அல்லது உறவை முறிப்பது 
இவை இன்றி ஒரு முஸ்லிம்‌ அல்லாஹ்விடம்‌ பிரார்த்தனை 
செய்தால்‌ அல்லாஹ்‌ மூன்றில்‌ ஒன்றை நிச்சயமாக அவருக்கு 
வழங்குவான்‌. ஒன்று அவனது அழைப்பு உடனடியாக 
ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌. அல்லது மறுமையில்‌ அவருக்கு 
நன்மை வழங்கப்படும்‌. அல்லது அவர்‌ கேட்ட நன்மைக்கு 
சமமாகவுள்ள தீங்கை அல்லாஹ்‌ அகற்றி விடுவான்‌. 


இதைக்‌ கேட்ட தோழர்கள்‌, “அல்லாஹ்வின்‌ தூதரே! 
அப்படியானால்‌ நாங்கள்‌ அதிகமதிகம்‌ துஆ கேட்டுக்‌ கொள்‌ 
கிறோம்‌ எனக்‌ கூறினார்கள்‌. அதற்கு நபியவர்கள்‌ கூறினார்கள்‌, 
அல்லாஹ்‌ அதைவிட அதிகமதிகம்‌ வழங்கக்கூடியவன்‌. 

(ஸஹீஹுத்‌ திர்மிதி) 


ட்ட 


துஆவின்‌ ஒழுக்கங்கள்‌, 
துஆ ஏற்கப்படுவதற்கான காரணங்கள்‌ 
அல்‌இக்லாஸ்‌ (மனத்தூய்மை! - அல்லாஹ்வின்‌ திருப்தி 
யையும்‌ பொருத்தத்தையும்‌ மட்டும்‌ நாடவேண்டும்‌. 
துஆவின்‌ ஆரம்பத்திலும்‌ இறுதியிலும்‌ அல்லாஹ்வைப்‌ 
புகழவேண்டும்‌. நபியின்‌ மீது ஸலவாத்தும்‌ கூறவேண்டும்‌. 
உறுதியான வாசகங்களைக்‌ கொண்டு துஆ கேட்க 
வேண்டும்‌. அது அங்கீகரிக்கப்படும்‌ என்றும்‌ நம்பிக்கை 
வைக்கவேண்டும்‌. 
தொடர்ந்து கெஞ்கிக்‌ கேட்கவேண்டும்‌. அவசரம்‌ 
கூடாது. 
துஆவில்‌ மன ஓர்மை இருக்கவேண்டும்‌. 
சுகம்‌, துக்கம்‌, வசதி, நெருக்கடி என எல்லா நிலைமை 
களிலும்‌ துஆ கேட்கவேண்டும்‌. 
அல்லாஹ்விடம்‌ மட்டுமே கேட்கவேண்டும்‌. 
உறவினர்‌, செல்வம்‌, பிள்ளைகளுக்கு எதிராகவும்‌ 
தனக்கு எதிராகவும்‌ துஆ, கேட்கக்‌ கூடாது. 
துஆ கேட்கும்போது மிகவும்‌ தாழ்ந்த குரலுமின்றி, 
உரத்த சப்தமுமின்றி நடுத்தரத்தில்‌ கேட்கவேண்டும்‌. 


11. 


தன்‌ பாவங்களையும்‌ குற்றங்களையும்‌ ஒப்புக்‌ கொண்டு 
அதற்காக மன்னிப்புக்‌ கேட்கவேண்டும்‌. அல்லாஹ்வின்‌ 
அருட்கொடைகளை ஏற்றுக்‌ கொண்டு அவற்றிற்கு 
நன்றி செலுத்தவேண்டும்‌. 

துஆ கேட்கும்போது வாசகக்‌ கோர்வைக்காக சிரமம்‌ 
எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 

துஆவில்‌ பணிவு, பயம்‌, நடுக்கம்‌, ஆர்வம்‌ ஆகியவை 
இருக்கவேண்டும்‌. 

உரிமைகளை உரியவர்களிடம்‌ ஒப்படைத்து விட 
வேண்டும்‌. 

ஒவ்வொன்றையும்‌ மும்மூன்று முறை கேட்க வேண்டும்‌. 
கிப்லாவை முன்னோக்க வேண்டும்‌. 

கைகளை உயர்த்திக்‌ கேட்கவேண்டும்‌. 

முடிந்தால்‌ துஆ கேட்பதற்கு முன்‌ உளு செய்து 
கொள்ளவேண்டும்‌. 

துஆ கேட்பதில்‌ எல்லை மீறக்கூடாது. 


பிறருக்கு துஆ செய்யும்போது முதலில்‌ தனக்கு செய்து 
கொள்ளவேண்டும்‌. (ஆனால்‌ இது கட்டாயமல்ல) 


. அல்லாஹ்விடம்‌ வஸீலா தேடவேண்டும்‌. அதாவது, 


அவனது அழகிய பெயர்கள்‌ மற்றும்‌ பண்புகளைக்‌ 
௧0௨ 


21. 


22; 


23. 


24, 


கொண்டு அவனைப்‌ புகழ்ந்து கேட்பது; அல்லது தான்‌ 
செய்த ஒரு நற்செயலைக்‌ கூறிக்‌ கேட்பது; அல்லது 
தனக்கருகில்‌ உயிர்‌ வாழும்‌ நல்லவர்‌ ஒருவர்‌ தமக்காக 
கேட்ட துஆவைக்‌ கூறிக்‌ கேட்பது. உதாரணமாக 
“அல்லாஹ்வே! இன்னவர்‌ எனக்காக உன்னிடம்‌ துஆ 
கேட்ட துஆவை என்‌ விஷயத்தில்‌ ஏற்றுக்கொள்‌! 
என்று கேட்பது. 

உணவு, குடிப்ப, ஆடை ஹலாலாக இருக்க வேண்டும்‌. 
துஆவில்‌ பாவமான காரியத்தையோ உறவை முறிக்கும்‌ 
விஷயத்தையோ கேட்கக்‌ கூடாது. 

துஆ கேட்பவர்‌ நன்மையை ஏவுபவராகவும்‌ தீமையைத்‌ 
தடுப்பவராகவும்‌ இருக்கவேண்டும்‌. 


எல்லாப்‌ பாவங்களை விட்டும்‌ விலகியிருக்க வேண்டும்‌. 


SH 


0௮ 


= 


ஐ ஐ. ப்‌ WD 


10. 


ர்‌. 


துஆ ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌ நேரங்கள்‌, 
நிலைமைகள்‌ மற்றும்‌ இடங்கள்‌. 

லைலத்துல்‌ கத்ர்‌ 
இரவின்‌ மூன்றாம்‌ பகுதி. 
கடமையான தொழுகைகளுக்குப்‌ பின்‌. 
அதான்‌ - இகாமத்திற்கிடையில்‌. 
ஒவ்வொரு இரவிலும்‌ ஒரு குறிப்பிட்ட நேரம்‌. 
பாங்கு சொல்லப்படும்‌ போது. 
மழை இறங்கும்போது. 
அல்லாஹ்வின்‌ பாதையில்‌ வீரர்கள்‌ போரைத்‌ 
துவங்கும்போது. 
வெள்ளிக்கிழமையில்‌ ஒரு நேரம்‌ (அந்த நேரம்‌ மாலை 
நேரங்களின்‌ இறுதி நேரமாகும்‌. என்று பெரும்பாலான 
அறிஞர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. சிலர்‌, குத்பா மற்றும்‌ 
ஜுமுஆத்‌ தொழுகையுடைய நேரமென்றும்‌ 
கூறுகிறார்கள்‌.) 
உண்மையான எண்ணத்துடன்‌ ஜம்ஜம்‌ நீரைக்‌ 
குடிக்கும்போது. 
ஸஜ்தாவில்‌ இருக்கும்போது 

த்தன 


13. 


14. 


16. 


17. 


18. 


இரவில்‌ தூக்கத்தை விட்டு எழும்போது, அப்போது 
ஹதீஸில்‌ கற்றுக்‌ கொடுக்கப்பட்டுள்ள துஆவைக்‌ 
கேட்க வேண்டும்‌. 
உளு செய்து தூங்குகிற நிலையில்‌ இடையில்‌ ஏற்படும்‌ 
விழிப்பின்‌ போது. 
லாயிலாஹ இல்லா அன்த்த ஸுப்ஹானக்க இன்னீ 
குன்து மினள்‌ ளாளிமீன்‌ - “உன்னைத்‌ தவிர வணக்கத்‌ 
திற்குரிய இறைவன்‌ வேறொருவனும்‌ இல்லை. நீ மிகப்‌ 
பரிசுத்தமானவன்‌. நிச்சயமாக நானோ அநியாயக்‌ 
காரர்களில்‌ ஒருவனாகி விட்டேன்‌” என்று ஓதுவது. 
(அல்குர்‌ஆன்‌ 21:87) 
மவுத்து (இறப்புச்‌) செய்திக்குப்‌ பின்‌ கேட்கும்‌ துஆ. 
தொழுகையின்‌ கடைசிஇருப்பில்‌ அத்தஹிய்யாத்‌,ஸலவாத்‌ 
ஓதியதற்குப்‌ பின்‌ கேட்கும்‌ துஆ. 
அல்லாஹ்வின்‌ மகத்துவமிக்க பெயரைக்‌ கூறி துஆ 
கேட்கும்போது அந்த மகிமை மிக்க பெயரைக்‌ கூறி 
அவனை அழைக்கும்போது அவன்‌ அதற்குப்‌ பதில்‌ 
தருகிறான்‌. அவனிடம்‌ யாசிக்கும்போது அதை அவன்‌ 
கொடுக்கின்றான்‌. 
ஒரு முஸ்லிம்‌ தனது முஸ்லிமான சகோதரருக்காக 
மறைவில்‌ கேட்கும்போது 


-12- 


19. 


20. 


21. 


22: 


23. 


24. 


25. 


26. 
27. 
28. 


அரஃபா அன்று அரஃபா மைதானத்தில்‌ கேட்கும்போது 

ரமழான்‌ மாதத்தில்‌ கேட்கும்போது 

திக்ர்‌ மற்றும்‌ உபதேச சபைகளில்‌ முஸ்லிம்கள்‌ 

ஒன்றுகூடியிருக்கும்போது. 

சோதனையான சமயங்களில்‌ “இன்னா லில்லாஹி 

வ இன்னா இலைஹி ராஜிஊன்‌” “அல்லாஹும்ம 

ஜுர்னீ ஃபீ முஸீபத்த்‌ வ அக்லி ஃபிலீ கைரன்‌ 

மின்ஹா” (நிச்சயமாக நாங்கள்‌ அல்லாஹ்விற்கே சொந்த 

மானவர்கள்‌; அவன்‌ பக்கமே நாங்கள்‌ திரும்புகிறோம்‌; 

அல்லாஹ்வே... என்‌ சோதனையில்‌ எனக்கு நற்கூலி 

வழங்கு! எனக்குச்‌ சிறந்ததைப்‌ பகரமாகத்‌ தந்துவிடு! 

என்று பிரார்த்திக்கும்போது. (முஸ்லிம்‌) 

உள்ளத்தில்‌ அல்லாஹ்வின்‌ தேட்டம்‌ அதிகமாகி 

முழுமையாக மனத்தூய்மை ஏற்படும்போது. 

அநீதியிழைக்கப்பட்டவர்‌ தமக்கு அநீதி இழைத்தவருக்கு 

எதிராக கேட்கும்போது. 

தந்‌ைத தனது மகனுக்குச்‌ சாதகமாக அல்லது பாதகமாக 

கேட்கும்‌ போது. 

நோன்பு வைத்திருக்கும்‌ போது நோன்பு திறக்கும்‌ வரை 

நோன்பாளி நோன்பு திறக்கும்‌ முன்‌. 

நெருக்கடியான நிலையில்‌ சிக்கிக்‌ கொள்ளும்போது 
i435 


39. 


. நீதமான அரசர்‌ கேட்கும்போது 
. பயணத்தில்‌ இருப்பவர்‌ கேட்கும்போது 


பெற்றோருக்கு உபகாரம்‌ செய்யும்‌ பிள்ளைகள்‌ 
கேட்கும்போது. 


. உளு செய்ததற்குப்‌ பின்பு, ஹதீஸில்‌ கூறப்பட்ட 


துஆவைக்‌ கேட்கும்போது 
ஹஜ்ஜில்‌ சிறிய ஜம்ராவில்‌ கல்லெறிந்தப்‌ பின்‌. 
ஹஜ்ஜில்‌ நடு ஜம்ராவில்‌ கல்லெறிந்தப்‌ பின்‌ 


. கஅபாவிற்குள்‌ கேட்கும்போது (தற்போது கஅபா கட்டிடத்‌ 


திற்கு வெளியில்‌ வளைவாக கட்டப்பட்டுள்ள அரை 
மதிற்சுவருக்குள்‌ தொழுவதும்‌, துஆ கேட்பதும்‌, கஅபா 
விற்குள்‌ தொழுவதும்‌ துஆ கேட்பது போலாகும்‌.) 


. ஸஃபா மலையில்‌ 


37. 


மர்வா மலையில்‌ 

முஸ்தலிஃபாவில்‌ 

முஃமின்‌ - அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்‌, 
எங்கிருந்தாலும்‌ எல்லா நிலைமைகளிலும்‌ அல்லாஹ்‌ 
வையே பிரார்த்தித்தவராக இருக்கவேண்டும்‌. 


(நபியே) உம்மிடம்‌ என்‌ அடியார்கள்‌ என்னைப்‌ பற்றிக்‌ 
கேட்டால்‌ (அதற்கு நீர்‌ கூறுவீராக: “நிச்சயமாக நான்‌ 
-14- 


உங்களுக்கு சமீபமானவன்‌. (எவரும்‌) என்னை அழைத்தால்‌ 
அந்த அழைப்பாளரின்‌ அழைப்புக்கு விடையளிப்பேன்‌." 
ஆதலால்‌, அவர்கள்‌ என்னிடமே பிரார்த்தனை செய்யவும்‌; 
என்னையே நம்பிக்கை கொள்ளவும்‌. (அதனால்‌) அவர்கள்‌ 
நேர்வழி அடைவார்கள்‌. (அல்குர்‌ஆன்‌ 2:186) 


நாம்‌ இதுவரை குறிப்பிட்ட நேரங்கள்‌ நிலைமைகள்‌ இடங்கள்‌ 
சற்று கூடுதல்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தவையாக இருப்பதால்‌ 
அவற்றை இங்கே சிறப்பித்துக்‌ கூறியுள்ளோம்‌. 


55 


-15- 


NEN த 
MD 


குர்‌ஆன்‌ கூறும்‌ துஆக்கள்‌ 
ம புதம்‌ பட்டப்‌ 


1. “எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக்‌ 
கொண்டோம்‌. நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள்‌ 
புரியாவிட்டால்‌ நிச்சயமாக நாங்கள்‌ நஷ்டமடைந்தவர்களாகி 
விடுவோம்‌” (அல்குர்‌ஆன்‌ 7:23) 


& 
Hy tle ag au att yi 


பி ஒடி ம்‌ 
2. நூஹ்‌ நபி) “என்‌ இறைவனே! நான்‌ அறியாத விஷயங்களைப்‌ 
பற்றி (இனி! உன்னிடம்‌ கேட்காது என்னை மபாதுகாக்குமாறு 
உன்னிடம்‌ நிச்சயமாக நான்‌ பிரார்த்திக்கிறேன்‌. நீ என்னை 
மன்னித்து எனக்கு நீ கிருபை செய்யாவிடில்‌ நிச்சயமாக 
நானும்‌ நஷ்டமடைந்தவர்களில்‌ ஆகிவிடுவேன்‌." 
(அல்குர்‌ஆன்‌ 11:47) 


ர லு 
நக 


w 
= 
= 


eae 


> 


By S46 


& 


|r 


Cabs oh JE ஜை பத்ம 
Sli Gare as 
3. என்‌ இறைவனே! எனக்கும்‌ என்னுடைய தாய்‌ 
தந்தைக்கும்‌ நம்பிக்கை கொண்டவராக என்னுடைய 
வீட்டில்‌ நுழைந்தவருக்கும்‌ (வீட்டில்‌ நுழையாத மற்ற) 
நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும்‌ நம்பிக்கை கொண்ட 
பெண்களுக்கும்‌ நீ மன்னிப்பை வழங்கு! (அல்குர்‌ஆன்‌ 71:28) 


& 


யம்‌ pth etn cH Sh J 
அவதியில்‌ 

4.“எங்கள்‌ இறைவனே! (உனக்காக நாங்கள்‌ செய்த அமல்களை) 
எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக! நிச்சயமாக நீதான்‌ 
(எங்கள்‌ பிரார்த்தனையை) நன்கு செவியுறுபவன்‌, நன்கு 
அறிந்தவன்‌. எங்களை நீ மன்னிப்பாயாக! நிச்சயமாக நீதான்‌ 
மிக மன்னிப்பவன்‌, மிக்க கருணையுடையவன்‌. 

(அல்குர்‌ஆன்‌ 2:127, 128) 

& 


- 18 - 


3020) இட்ட BOL உம அ 
5. என்‌ இறைவனே! என்னையும்‌, என்‌ சந்ததிகளையும்‌ 
(உன்னைத்‌) தொழுது வருபவர்களாக ஆக்கி வை. எங்கள்‌ 
இறைவனே! மேலும்‌ என்னுடைய பிரார்த்தனையை அங்கீ 
கரித்துக்‌ கொள்‌! (அல்குர்‌ஆன்‌ 14:40) 


ஓ 
3,2 2- er - a) ௪ ல்‌! 282 
SUL தல்‌ ஜி சர்வ்‌; ம படிச்‌ 0) 
6. எங்கள்‌ இறைவனே! . எங்களுக்கும்‌ எங்கள்‌ தாய்‌ 
தந்தையர்களுக்கும்‌ மற்ற நம்பிக்கையாளர்களுக்கும்‌ கேள்வி 
கணக்கு கேட்கும்‌ (மறுமை) நாளில்‌ மன்னிப்பு அளித்திடு. 
(அல்குர்‌ஆன்‌ 14:41) 
ட 
Ge SL பூப்பு பூட்‌ USS Jodo) 
ஹி 855 ச மும்‌! ச்‌ ம்‌ 


7. என்‌ இறைவனே! நீ எனக்கு ஞானத்தைத்‌ தா. மேலும்‌, 
நல்லோர்களுடன்‌ என்னை சேர்த்து வை. பிற்காலத்தில்‌ 
தோன்றுவோருக்கிடையில்‌ எனக்கு நற்பெயரையும்‌ 

-19- 


சிறப்பையும்‌ தா. இன்ப சுகத்தையுடைய சொர்க்கத்தை சொந்தம்‌ 
கொள்பவர்களிலும்‌ என்னை நீ ஆக்கி வை. 
(அல்குர்‌ஆன்‌ 26:83-85) 


இ 


ன அதித க்கி! 4 


oes pe BF V5 
(உயிர்‌ கொடுத்து எழுப்பப்படும்‌ (மறுமை) நாளில்‌ நீ என்னை 
இழிவுக்குள்ளாக்காதே! (அல்குர்‌ஆன்‌ 26:87) 


& 


த்வத்‌ 
8. என்‌ இறைவனே! நல்லோர்களில்‌ (ஒருவரை) நீ எனக்கு£ச்‌ 
சந்ததியாக) வழங்கு! (அல்குர்‌ஆன்‌ 37:100) 


ட 


கபி மறி ESI 820 மீ ase ம; 


9. எங்கள்‌ இறைவனே! உன்னையே நாங்கள்‌ நம்பினோம்‌. 

உன்‌ பக்கமே நாங்கள்‌ திரும்பி விட்டோம்‌. உன்னிடமே 

(நாங்கள்‌ அனைவரும்‌) வரவேண்டியதிருக்கின்றது. 
(அல்குர்‌ஆன்‌ 60:4) 


& 


-20- 


I bh Write ஒம்‌ Ua VG; 
விவி ம 
10. எங்கள்‌ இறைவனே! எங்களை நீ நிராகரிப்பவர்களின்‌ 
துன்பத்திற்குள்ளாக்கி விடாதே. நிச்சயமாக நீதான்‌ (அனை 
வரையும்‌) மிகைத்தவனும்‌ ஞானமுடையவனும்‌ ஆவாய்‌. 


(அல்குர்‌ஆன்‌ 60:5) 
& 
கக இக கவி ght கே கிகி ச்ம்‌; 


11. என்‌ இறைவனே! நீ என்‌ மீதும்‌ என்‌ தாய்‌ தந்தை மீதும்‌ 
புரிந்த உன்னுடைய அருள்களுக்கு உனக்கு நான்‌ நன்றி 
செலுத்த நீ அருள்‌ புரி. உனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய 
நற்செயல்களையும்‌ நான்‌ செய்ய (க்கூடிய பாக்கியத்தை 
எனக்கு) அருள்‌ புரிந்து, உன்னுடைய கிருபையைக்‌ கொண்டு 
உன்னுடைய நல்லடியார்களுடனும்‌ என்னை சேர்த்து வை! 

(அல்குர்‌ஆன்‌ 27:19) 


& 


-21- 


BEAD உல Chi 22 BES So J A Ss : 
12. என்‌ இறைவனே! உன்‌ புறத்திலிருந்து எனக்கு நல்ல 


சந்ததியை அளித்திடு! நிச்சயமாக நீ பிரார்த்தனைகளை 
செவியேற்பவனாக இருக்கின்றாய்‌! (அல்குர்‌ஆன்‌ 3:38) 


& 


GB BS வ 63 39 5 
13. என்‌ இறைவனே! நீ என்னை (ச்‌ சந்ததியற்ற) தனித்தவனாக 
ஆக்கி விடாதே! நீயோ வாரிசு தாரர்களில்‌ மிக்க மேலானவன்‌. 
(அல்குர்‌ஆன்‌ 21:89) 


ட்‌] 


வியி ந, CIS இ கமல்‌ GSI Yay 
14. உன்னைத்‌ தவிர வணக்கத்திற்குரிய இறைவன்‌ வேறு 
எவரும்‌ இல்லை. நீ மிகப்‌ பரிசுத்தமானவன்‌. நிச்சயமாக 
நானோ அநியாயக்காரர்களில்‌ ஒருவனாகி விட்டேன்‌. 
(என்னை மன்னித்து அருள்புரி! (அல்குர்‌ஆன்‌ 21:87) 


& 


றி 


கரிய Bye STAI OS 


z min. cite 6 5, oF 4 
பூதி GLI fe Bde Joly 
15. என்‌ இறைவனே! என்‌ உள்ளத்தைத்‌ திடப்படுத்தி) 
விரிவாக்கு! (நான்‌ செய்யவேண்டிய காரியங்களை எனக்குச்‌ 
சுலபமாக்கி வை! என்‌ நாவிலுள்ள (கொண்ணல்‌) முடிச்சை 
அவிழ்த்து விடு! என்‌ வார்த்தையை (மக்கள்‌) விளங்கிக்‌ 
கொள்வார்கள்‌. (அல்குர்‌ஆன்‌ 20:2528) 


* 


BABB பூக CB றவு 
16. என்‌ இறைவனே... நிச்சயமாக நான்‌ எனக்கே தீங்கிழைத்துக்‌ 
கொண்டேன்‌. நீ எனக்கு மன்னிப்பு வழங்கு! 
(அல்குர்‌ஆன்‌ 28:16) 


& 


பி ட ந) ர வரி பிட 


17. எங்கள்‌ இறைவனே! நீ இறக்கியதை நாங்கள்‌ நம்புகிறோம்‌. 
(உன்னுடைய இத்தூதரையும்நாங்கள்‌ பின்பற்றிநடக்கின்றோம்‌. 
ஆதலால்‌, (அவரை) உண்மைப்படுத்தியவர்களுடன்‌ எங்க 
ளையும்‌ நீ பதிவு செய்துகொள்‌! (அல்குர்‌ஆன்‌ 3:53) 

-23- 


சியி ஒல்‌ 45 240) 
18. எங்கள்‌ இறைவனே! நீ எங்களை அநியாயம்‌ செய்யும்‌ 
மக்களின்‌ துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி விடாதே! எங்கள்‌ 
இறைவனே! நிராகரிக்கும்‌ மக்களிடமிருந்து உன்‌ அருளைக்‌ 
கொண்டு நீ எங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌! 
(அல்குர்‌ஆன்‌ 10:85, 86) 


த 
je தவி [251] ம்‌ ட 


19. எங்கள்‌ இறைவனே! எங்கள்‌ பாவங்களை எங்களுக்கு நீ 
மன்னித்து விடு! எங்கள்‌ செயல்களில்‌ நாங்கள்‌ வரம்பு மீறிய 
(குற்றதிதையும்‌ மன்னித்து விடு! எங்கள்‌ பாதங்களை (போரில்‌ 
நழுவாது! நீ உறுதிப்படுத்தியும்‌ வை! (உன்னை) நிராகரிக்கும்‌ 
மக்களை வெற்றிபெற நீ எங்களுக்கு உதவி செய்‌! 
(அல்குர்‌ஆன்‌ 3:147) 


20. எங்கள்‌ இறைவனே! உன்‌ அருளை எங்களுக்கு 
அளித்திடு! நீ எங்களுக்கு நேரான வழியை சுலபமாக்கிடு! 
(அல்குர்‌ஆன்‌ 18:10) 
ட 
Whe 335 25 
21 என்‌ இறைவனே! என்னுடைய கல்வி ஞானத்தை 
மென்மேலும்‌ அதிகப்படுத்து! (அல்குர்‌ஆன்‌ 20:114) 


& 


ரிசி பி chy Sb ஒடி அக கிடந்த 3; 
22. என்‌ இறைவனே! (பாவமான காரியங்களைச்‌ செய்யும்படித்‌ 
தூண்டும்‌ ஷைத்தான்‌௧ளுடைய தூண்டுதல்களை விட்டு 
நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ கோருகிறேன்‌. மேலும்‌ என்‌ 
இறைவனே! ஷைத்தான்கள்‌ என்னிடம்‌ வருவதை விட்டு 
நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ கோருகிறேன்‌. 

(அல்குர்‌ஆன்‌ 23:97, 98) 


இ 


கடு GE 23 இடபம்‌ 
-25- 


23. என்‌ இறைவனே... நீ (என்னை) மன்னித்து விடு! (எனக்கு) 
கிருபை செய்‌! கிருபை செய்பவர்களிலெல்லாம்‌ நீதான்‌ மிக்க 
மேலானவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 23:18) 


ன்ன 


SON ISS Gay SS தி by Hs பீலி ட்டும்‌) 

24. எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு நீ இம்மையிலும்‌ 
அழகியதைத்‌ தா! மறுமையிலும்‌ அழகியதைத்‌ தா! நரக 
நெருப்பின்‌ வேதனையை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்‌ 
கொள்‌! (அல்குர்‌ஆன்‌ 2:20) 


ல்‌ 


25. எங்கள்‌ இறைவனே! (உன்‌ வசனங்களை) நாங்கள்‌ 
செவியுற்றோம்‌. (உன்‌ கட்டளைகளுக்கு நாங்கள்‌ கட்டுப்‌ 
பட்டோம்‌. நாங்கள்‌ உனது மன்னிப்பைக்‌ கோருகிறோம்‌. 
உன்னிடமேதான்‌. நாங்கள்‌ சேரவேண்டியதிருக்கின்றது. 
(அல்குர்‌ஆன்‌ 2:285) 


& 


னு 
ச < 


டம; 63 ST யது வடிரக 
-26- 


- 


Jw Ye LS 1) ம OS Se ஒலி பூ 42 US 


டப்‌ 1 வ்‌ OY 52 31 83% மி Faby KE பம ஐ 


26. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ (எங்கள்‌ கடமைகளைச்‌ 
செய்ய) மறந்து விட்டாலும்‌ அல்லது அதில்‌ தவறிழைத்து 
விட்டாலும்‌ அதைப்‌ பற்றி நீ எங்களை (குற்றம்‌) பிடிக்காதே! 
எங்கள்‌ இறைவனே! நீ எங்கள்‌ மீது (கடினமான கட்டளைகளை 
விதித்து பளுவான சுமையை சுமத்தி விடாதே. எங்களுக்கு 
முன்னிருந்தவர்கள்‌ மீது (கடினமான கட்டளைகளை) நீ 
சுமத்தியவாறு (சுமத்தாதே). எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ 
தாங்க முடியாத கஷ்டங்களை எங்கள்‌ மீது சுமத்தி விடாதே! 
எங்கள்‌ (குற்றங்களை) அழித்திடு! எங்களை மன்னித்திடு! 
எங்கள்‌ மீது கருணை புரிந்திடு! நீதான்‌ எங்கள்‌ இறைவன்‌! 
ஆகவே, (உன்னை! நிராகரிக்கும்‌ கூட்டங்கள்‌ மீது (வெற்றி 
பெற) நீ எங்களுக்கு உதவி புரிந்திடு! (அல்குர்‌ஆன்‌ 2:286) 


சரட்‌ 


27. எங்கள்‌ இறைவனே! நீ எங்களுக்கு நேரான வழியை 
அறிவித்ததன்‌ பின்னர்‌ எங்களுடைய உள்ளங்கள்‌ (அதிலி 
ருந்து) தவறிவிடுமாறு செய்யாதே! உன்‌ (அன்பான) 
அருளையும்‌ எங்களுக்கு அளித்திடு! நிச்சயமாக நீயே 
பெரும்‌ கொடையாளி! (அல்குர்‌ஆன்‌ 3:8) 


& 
ம மீ ம) பமல பம்‌ பிட்‌ IG db EE மம்‌) 


யப; gle Sra ச்‌ aS th ப்‌? 


ம 


BOG; BU eli THI ga ஒய்ட்‌ Ge 
ட இ ட si க்‌ ப; புட்ட 5 மத்‌ ய்‌ 


3ம்‌ GE 40) மடய இடத 35 வம்‌ ம மம) 
28. எங்கள்‌ இறைவனே! நீ இவற்றை வீணாகப்‌ 
படைக்கவில்லை. நீ மிகத்‌ தூயவன்‌. (நரக) நெருப்பின்‌ 
வேதனையை விட்டு எங்களை நீ காப்பாற்று! எங்கள்‌ 
இறைவனே! நிச்சயமாக நீ எவர்களை (நரக) நெருப்பில்‌ 
நுழைத்து விட்டாயோ அவர்களை நிச்சயமாக நீ இழிவுபடுத்தி 
விட்டாய்‌. (அத்தகைய . அநியாயக்காரர்களுக்கு உதவி 
செய்பவர்கள்‌ (ஒருவரும்‌) இல்லை. எங்கள்‌ இறைவனே! (உன்‌ 
தூதரின்‌)! அழைப்பை நாங்கள்‌ நிச்சயமாக செவியுற்றோம்‌. 
- 28 - 


(அவர்‌) எங்களை நம்பிக்கையின்‌ பக்கம்‌ அழைத்து, 'உங்கள்‌ 
இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள்‌' என்று கூறினார்‌. 
நாங்களும்‌ (அவ்வாறே) நம்பிக்கை கொண்டோம்‌. ஆதலால்‌ 
எங்கள்‌ இறைவனே! நீ எங்கள்‌ குற்றங்களை மன்னித்து 
விடு! எங்கள்‌ பாவங்களை எங்களை விட்டும்‌ அகற்றிடு! 
(முடிவில்‌) நல்லோர்களுடன்‌ எங்களை மரணிக்கும்படி செய்‌! 
எங்கள்‌ இறைவனே! உன்‌ தூதர்கள்‌ மூலம்‌ எங்களுக்கு 
நீ வாக்களித்ததை எங்களுக்குத்‌ தா! மறுமை நாளில்‌ நீ 
எங்களை இழிவுபடுத்தி விடாதே! நிச்சயமாக நீ வாக்குறுதி 
தவறுபவன்‌ அல்ல. (அல்குர்‌ஆன்‌ 3:191194) 


& 


7078 


29. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ (உன்னை) நம்பிக்கை 


z z= 
i - 


(ஞூ 


கொண்டோம்‌. நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்கு! எங்கள்‌ 
மீது அருள்‌ புரி! அருள்புரிபவர்களிலெல்லாம்‌ நீ மிக்க 
மேலானவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 23:109) 


-29- 


30. எங்கள்‌ இறைவனே! நரகத்தின்‌ வேதனையை எங்களை 
விட்டு தடுத்துக்‌ கொள்‌. ஏனென்றால்‌ நிச்சயமாக அதன்‌ 
வேதனை நிலையான துன்பமாகும்‌. சிறிது நேரமோ அல்லது 
எப்பொழுதுமோ தங்குவதற்கு அது மிகக்‌ கெட்ட இடமாகும்‌. 

(அல்குர்‌ஆன்‌ 25:65, 66) 


& 


ச்‌ 


z 
31573 or, 


(50355 G1 bo மீ ம 
ம்ம்‌) லம்‌ las i 


31. எங்கள்‌ இறைவனே! எங்கள்‌ மனைவிகள்‌ மூலமாகவும்‌ 


5 
($7535 
6 


go 


எங்கள்‌ பிள்ளைகள்‌ மூலமாகவும்‌, எங்களுக்கு கண்குளிர்ச்சி 
யைத்‌ தா! மேலும்‌ இறையச்சமுள்ளவர்களுக்கு வழிகாட்டி 
யாகவும்‌ எங்களை ஆக்கு! (அல்குர்‌ஆன்‌ 25:74) 


ஓ 


த்‌ 


Say மு ழ்‌ வி ழி 33 61 51 geil 2) 


Sut Pry டி 


ப்‌ 23 3 5 ag Bok as Bre Let 65 
Sed wl Sy bs 


32. என்‌ இறைவனே! நீ என்‌ மீதும்‌, என்‌ தாய்‌ தந்தை மீதும்‌ 
- 30 - 


புரிந்த அருளுக்காக உனக்கு நான்‌ நன்றி செலுத்துவதற்கும்‌ 

உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய நற்செயல்கள்‌ 

செய்வதற்கும்‌ நீ என்னைச்‌ சீர்படுத்து! எனக்கு உதவியாக 

இருக்கும்படி என்னுடைய குடும்பத்தைச்‌ சீர்படுத்தி வை! 

நிச்சயமாக நான்‌ உன்‌ பக்கமே திரும்பி விட்டேன்‌. (உனக்கு) 

முற்றிலும்‌ கீழ்ப்படிந்தவர்களில்‌ நானும்‌ ஒருவன்‌. 
(அல்குர்‌ஆன்‌ 46:15) 

& 


AJB tay Gas gah agdys dbs; 
நி Ca உறுத்த இ ல்‌ த தி 
அம்‌ மம்‌) ய) டமி Goi) ME Lgl 
33. எங்கள்‌ இறைவனே... எங்களையும்‌ மன்னித்தருள்‌! 
எங்களுக்கு முன்‌ நம்பிக்கை கொண்ட எங்களுடைய சகோதரர்‌ 
களையும்‌ மன்னித்தருள்‌! நம்பிக்கை கொண்டவர்களைப்‌ 
பற்றி எங்களுடைய உள்ளங்களில்‌ குரோதங்களை வைத்து 
விடாதே! எங்கள்‌ இறைவனே! நிச்சயமாக நீ மிகக்‌ 
கிருபையுடையவனும்‌, இரக்கமுடையவனுமாக இருக்கின்றாய்‌! 
(அல்குர்‌ஆன்‌ 59:10) 


34. எங்கள்‌ இறைவனே! எங்களுக்கு எங்களுடைய 
பிரகாசத்தை (அணையாது நீ பரிபூரணமாக்கி வை! எங்க 
ளுக்கு மன்னிப்பு வழங்கு! நிச்சயமாக நீ அனைத்துப்‌ பொருட்‌ 
களின்‌ மீதும்‌ பேராற்றலுடையவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 66:8) 


ட்ப 
ட Clic Lids 22ம்‌ மம்‌ ப ம்‌) ம) 

35. நிச்சயமாக நாங்கள்‌ நம்பிக்கை கொண்டோம்‌. ஆகவே, 
நீ எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு! 
(நரக) நெருப்பின்‌ வேதனையை விட்டு எங்களைக்‌ காப்பாற்று! 
(அல்குர்‌ஆன்‌ 3:16) 

& 

யி 6 SG ட; 

36. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ நம்பிக்கை கொண்டோம்‌. 
ஆகவே, சாட்சி கூறுபவர்களுடன்‌ எங்களையும்‌ நீ பதிவு 
செய்து கொள்‌! (அல்குர்‌ஆன்‌ 5:83) 


5 


73207 oto 


சலி பங்‌! 893 புண்ட Col ம்‌ Jae! ம) 
37. என்‌ இறைவா... இந்த ஊரை பாதுகாப்புடையதாக ஆக்கி 
மி 


வை! சிலைகளை வணங்குவதை விட்டு என்னையும்‌ என்‌ 
சந்ததிகளையும்‌ தூரமாக்கி வை! (அல்குர்‌ஆன்‌ 14:35) 


ட்‌ 


சகி 15 Je YAGI 3S 
38. என்‌ இறைவனே... நீ எனக்குத்‌ தரும்‌ எந்த நன்மையாயினும்‌ 
சரி. நிச்சயமாக நான்‌ அதற்கு மிகத்‌ தேவையுள்ளவனாகவே 
இருக்கிறேன்‌. (அல்குர்‌ஆன்‌ 28:24) 


ஓ 
ee பம்மி ஒம்‌ [8 பீர்விப்‌; : 


39. என்‌ ள்‌ விஷமம்‌ செய்யும்‌ மக்களுக்கு எதிராக 
எனக்கு உதவி செய்‌! (அல்குர்‌ஆன்‌ 29:30) 


ட்ப 
பியி இலி ae யி ம) 
40. எங்கள்‌ இறைவனே! அநியாயக்கார மக்களுடன்‌ 
(நரகத்தில்‌ எங்களையும்‌ சேர்த்துவிடாதே! (அல்குர்‌ஆன்‌ 7:47) 


ட 


உபி பவி) ஜெ EKG ம 5h Vay ஏய ம 


41. அல்லாஹ்தான்‌ எனக்குப்‌ போதுமானவன்‌; அவனைத்‌ 

தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன்‌ அறவே இல்லை; 

என்‌ காரியங்கள்‌ அனைத்தையும்‌ அவனிடமே நான்‌ 

ஒப்படைத்து விட்டேன்‌. அவன்தான்‌ மகத்தான 'அர்ஷின்‌' 

அதிபதி. (அல்குர்‌ஆன்‌ 9:129) 
ஓ 


Je Aro ee பி ம ழம்‌ 
42. என்‌ இறைவன்‌ நேரான வழியை எனக்கு அறிவிப்பான்‌. 
(அல்குர்‌அன்‌ 28:22) 


ஓ 
கிவ்‌ தவிடு ஸ்ரீல 


43. என்‌ இறைவனே! அக்கிரமக்கார மக்களிடமிருந்து நீ 
என்னை பாதுகாத்துக்‌ கொள்‌! (அல்குர்‌ஆன்‌ 28:21) 


99 


44. என்‌ இறைவனே! உன்னிடத்தில்‌ உள்ள சுவனபதியில்‌ 
எனக்கு ஒரு வீட்டை அமைத்துக்‌ கொடு! (அல்குர்‌ஆன்‌ 66:11) 


ஒட்‌ 


ஹதீஸ்‌ கூறும்‌ துஆக்கள்‌ 


எமக கம GH ர்‌ு ம) QUI 


மன்‌ Zee 


45. அல்லாஹ்வே! பணய பத்‌ அழகியதைக்‌ 

கொடு! மறுமையிலும்‌ அழகியதைக்‌ கொடு! நரக நெருப்பின்‌ 

வேதனையை விட்டு எங்களைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌! 
(ஸஹீஹால்‌ புகாரி) 


ட 


பகல்‌ 
var ரிக்‌ 7302) gai 229 73 ஞ்ச fall பக; 
a sl மும்‌ = aul JEAN ஓல்டு By 

சே BON ப்தி கக்‌ US wud டூ gis eri 
ell GS க்கட்‌ US CULES 605 பூம்‌ Sey பூலில்‌ 


தவி ஜப ஜி பலி 62 ட ஆல ழ்‌ விட 


- 35 - 


zi 


pa 45, ii vise; 934 reer) Re CE பா. 


46. அல்லாஹ்வே! நரக நெருப்பின்‌ சோதனையை விட்டும்‌, 
நரக நெருப்பின்‌ வேதனையை விட்டும்‌, கப்ரின்‌ சோதனையை 
விட்டும்‌, கப்ரின்‌ வேதனையை விட்டும்‌, செல்வத்தால்‌ 
ஏற்படும்‌ குழப்பத்தின்‌ தீங்கை விட்டும்‌, வறுமையால்‌ ஏற்படும்‌ 
குழப்பத்தின்‌ தீங்கை விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! மஸீஹ்‌ தஜ்ஜால்‌ 
மூலம்‌ ஏற்படும்‌ குழப்பத்தின்‌ தீங்கைவிட்டு நிச்சயமாக 
நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! 
பனிக்கட்டியைக்‌ கொண்டும்‌ ஆலங்கட்டியைக்‌ கொண்டும்‌ 
எனது உள்ளத்தைக்‌ கழுவிவிடு! வெண்மையான ஆடையை 
அழுக்கை விட்டு நீ சுத்தப்படுத்தியது போன்று குற்றங்களை 
விட்டு என்‌ உள்ளத்தை நீ சுத்தப்படுத்தி விடு! கிழக்கிற்கும்‌ 
மேற்கிற்கும்‌ இடையில்‌ நீ தூரத்தை ஏற்படுத்தியதைப்‌ 
போன்று எனக்கும்‌ எனது குற்றங்களுக்கும்‌ இடையில்‌ 
தூரத்தை ஏற்படுத்தி விடு! அல்லாஹ்வே! சோம்பேறித்தனம்‌, 
பாவம்‌, கடன்‌ ஆகிய அனைத்தை விட்டு நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஸஹீஹால்‌ புகாரி) 


ஓ 


த்தி 05 அட 2200 தவ Go Gh ல்‌ 
ட்ட Wed aa மய தர] NSE நு பிட ல 
- 36< 


47. அல்லாஹ்வே! பலவீனம்‌, சோம்பேறித்தனம்‌, கோழைத்‌ 
தனம்‌, வயோதிகம்‌, கஞ்சத்தனம்‌ ஆகிய அனைத்தையும்‌ 
விட்டு நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
கப்ரின்‌ வேதனையை விட்டும்‌, வாழ்க்கை மற்றும்‌ மரணத்தில்‌ 
ஏற்படும்‌ குழப்பத்தை விட்டும்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌. (ஸஹீஹுல்‌ புகாரி) 


ஓ 
ட 3353 டி டும்‌ 


of 


slac | 2 BUS; 5 sail தடு 


48. அல்லாஹ்வே! கடினமான சோதனையை விட்டும்‌, 


22 $5 
Lad) | 


பி்‌ 


கெடுதிகள்‌ பீடிப்பதை விட்டும்‌, விதிக்கப்பட்டதின்‌ தீமையை 
விட்டும்‌, எதிரிகளின்‌ நகைப்பை விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஸஹீஹால்‌ புகாரி) 


49. அல்லாஹ்வே... எனது காரியத்திற்குப்‌ பாதுகாப்பாக 

இருக்கும்‌ மார்க்கத்தை எனக்கு நீ சீர்படுத்தித்‌ தா! நான்‌ வாழும்‌ 

உலகத்தை எனக்கு சீர்படுத்தித்‌ தா! நான்‌ மீள இருக்கும்‌ 

மறுமையை எனக்குச்‌ சீர்படுத்தித்‌ தா! வாழ்க்கையை, நான்‌ 

நன்மைகளை அதிகரித்துக்‌ கொள்ள ஏற்றதாக ஆக்கு! 

மரணத்தை, எனக்கு தீமையை விட்டு ஓய்வாக ஆக்கு! 
(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 

* 


ழ்த்ர அம்ர்‌ திட கவ்‌ கப்பல்‌ 
50. அல்லாஹ்வே! நேர்வழி, உனது பயம்‌, பத்தினித்தனம்‌, 
செல்வம்‌ ஆகிய அனைத்தையும்‌ நிச்சயமாக நான்‌ 
உன்னிடமே கேட்கிறேன்‌. (ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌). 


* 
தஸ்‌ ls AG JOS சவி Ge Dh St Sy வம்‌ 
மஞ்‌ 52 நச்‌ SITS GS ஒலி OT SUT pall படு 
ம்‌ மாற is; aes 


51. ண ம ர டட னு 


Ui 


- 38 - 


தனம்‌, கஞ்சத்தனம்‌, வயோதிகம்‌, கப்ரின்‌ வேதனை ஆகிய 
அனைத்தையும்‌ விட்டு நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! என்‌ உள்ளத்திற்கு அதற்குரிய 
பயத்தைக்‌ கொடு! அதை நீ தூய்மைப்படுத்து! நீயே அதை 
மிகச்‌ சிறந்த முறையில்‌ தூய்மைப்‌ படுத்துபவன்‌. நீயே அதன்‌ 
பாதுகாவலன்‌. அதன்‌ எஜமானன்‌. அல்லாஹ்வே! பயனற்ற 
கல்வியை விட்டும்‌, பயமற்ற உள்ளத்தை விட்டும்‌, திருப்தி 
கொள்ளா ஆன்மாவை விட்டும்‌, ஏற்றுக்‌ கொள்ளப்படாத 
பிரார்த்தனையை விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
& 
2120 கபடி ம ப) QUT பட ம்ம gui 
52. அல்லாஹ்வே! எனக்கு நேர்வழி காட்டு! என்னை 
நேர்மையாளனாக ஆக்கு! அல்லாஹ்வே! நிச்சயமாக நான்‌ 
நேர்வழியையும்‌ நேர்மையையும்‌ உன்னிடமே கேட்கிறேன்‌. 
(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
8 


தத 3 [3 
| 


ரிம்‌; மிமி 0583 மிடம்‌ பி ந்த மிடம்‌ 


Gh ba pa 5 nis dn i 
53. அல்லாஹ்வே! நீ (எனக்குச்‌) செய்த அருள்‌ (என்னிட 
மிருந்து! நீங்குவதை விட்டும்‌, நீ வழங்கிய பரிபூரண சுகம்‌ 
அகன்று விடுவதை விட்டும்‌, திடீரென நீ தண்டிப்பதை 
விட்டும்‌, உனது எல்லா விதமான கோபத்தை விட்டும்‌ 

நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 

ட 

iG ப்ச்‌ J Ue 785 ம்பம்‌ 78 Se பிடதி பு 
54. அல்லாஹ்வே! நான்‌ செய்த செயல்களால்‌ ஏற்படும்‌ 
தீங்கை விட்டும்‌, நான்‌ செய்யாத செயல்களால்‌ ஏற்படும்‌ 
தீங்கை விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 


தேடுகிறேன்‌. (ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
& 


BS Joly RECS J டம்‌ 5 due 3ST zg 


Jel பூம்‌ ச்ட்‌ மிதம்‌ ம 
55. அல்லாஹ்வே! என்‌ செல்வத்தையும்‌, என்‌ சந்ததியையும்‌ 
அதிகப்படுத்து! நீ எனக்கு கொடுத்தவற்றில்‌ பரக்கத்தை 
- 40 - 


ஏற்படுத்து! உனது வணக்க வழிபாட்டில்‌ எனக்கு நீண்ட 
வாழ்க்கையைத்‌ தா! என்‌ அமல்களை அழகுபடுத்து! என்னை 
மன்னித்து விடு! (ஸஹீஹுல்‌ புகாரி, அல்‌அதபுல்‌ முஃப்ரத்‌) 


ட்‌ 


உபி லில்லி த ய்‌ TEE} 
ஜி விப்ர; விக்‌ ayy 
56. மகத்துவமிக்க, சகிப்புத்தன்மை உடைய அல்லாஹ்வைத்‌ 
தவிர வணக்கத்திற்குரிய இறைவன்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
மகத்தான அர்ஷின்‌ அதிபதியான அல்லாஹ்வைத்‌ தவிர 
வணக்கத்திற்குரிய இறைவன்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
வானங்களின்‌ இறைவன்‌, பூமியின்‌ இறைவன்‌, சங்கை 
மிகுந்த அர்ஷின்‌ இறைவனான அல்லாஹ்வைத்‌ தவிர 
வணக்கத்திற்குரிய இறைவன்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
(ஸஹீஹால்‌ புகாரி) 


ர 


2) 
Jai oe BE ஓம்‌ J) gla Ss aes Sui 


pk By a ey 
ENA Yas மம்‌ 
57. அல்லாஹ்வே! உன்‌ அருளை ஆதரவு வைக்கிறேன்‌. 


கரல 


கண்‌ சிமிட்டும்‌ நேரமளவு கூட என்னை என்‌ பக்கம்‌ 

பொறுப்பு ஒப்படைத்து விடாதே! எனது எல்லாக்‌ காரியத்‌ 

தையும்‌ எனக்கு சீர்படுத்தித்‌ தா! உன்னைத்‌ தவிர வணக்கத்திற்‌ 

குரியவன்‌ வேறு யாருமில்லை. (ஸுனன்‌ அபூதாவூது) 
& 

வியி நத EES 3) க ENA) 

58. உன்னைத்‌ தவிர வணக்கத்திற்குரியவன்‌ வேறு யாரு 

மில்லை. நிச்சயமாக நான்‌ அநீதி இழைத்துக்‌ கொண்டவர்களில்‌ 

ஒருவனாக இருக்கிறேன்‌. (ஜாமிவுத்‌ திர்மிதி) 
ஓ 

பூம்‌ Day gol மேழி ல்‌ 60 DLE பு ஒரி 

Se அடம்‌. அடந்த சகச அட டது ஏ த்ர தி க 

HOS BE NOMS fo ச Ee ji பப்டி 

மம்‌ ௯ பி Jat GI Be டி ple by SH 

Fo BS டவ ho 595 

59. அல்லாஹ்வே! நிச்சயமாக நான்‌ உனது அடிமை. உன்‌ 

அடிமையின்‌ மகன்‌. உனது அடிமைப்‌ பெண்ணின்‌ மகன்‌. 


-42- 


என்‌ உச்சி முடி உன்‌ கையில்தான்‌ இருக்கிறது. என்னில்‌ 
உன்‌ தீர்ப்பு நிறைவேறியே தீரும்‌. என்‌ விஷயத்தில்‌ உனது 
தீர்ப்பு மிக நீதமானது. உனக்கென நீ வைத்துக்‌ கொண்ட 
அல்லது உனது நூலில்‌ கூறியிருக்கும்‌ அல்லது உனது 
படைப்பினங்களில்‌ ஒருவருக்கும்‌ நீ கற்றுக்‌ கொடுத்திருக்கும்‌ 
அல்லது உன்னிடத்தில்‌ உள்ள மறைவான அறிவில்‌ நீ 
மட்டும்‌ தெரிந்து வைத்திருக்கும்‌ அனைத்து பெயர்களைக்‌ 
கொண்டும்‌ உன்னிடம்‌ நான்‌ கேட்கிறேன்‌. குர்‌ஆனை என்‌ 
உள்ளத்திற்கு வசந்தமாக என்‌ இதயத்திற்குப்‌ பிரகாசமாக, 
என்‌ கவலையை அகற்றக்‌ கூடியதாக என்‌ துக்கத்தை நீக்கக்‌ 
கூடியதாக ஆக்கிவிடு! (முஸ்னது அஹ்மது) 


ஓஒ 
கித்ம்‌ பிட்‌ 3௮ டல்ம்ப hi 


60. உள்ளங்களைத்‌ திருப்பக்‌ கூடியவனே! உனக்கு வழிப 
டுவதின்‌ மீது என்‌ உள்ளத்தைத்‌ திருப்பி வை! 
(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
ட 


௫ 12 ஆ ரித்‌ ணக வக அதன்‌ 
ர அப்பா பன 
61. உள்ளங்களைப்‌ புரட்டக்‌ கூடியவனே! உனது மார்க்கத்தின்‌ 
மீது என்‌ உள்ளத்தை நிலைப்படுத்தி வை! (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


-43- 


sz 


ey மலி ர்‌ இம்‌ aie. 


62. அல்லாஹ்வே நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 


Re 


இவ்வுலகத்திலும்‌ மறுமையிலும்‌ பூரண சுகத்தைக்‌ கேட்கிறேன்‌. 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ஓ 


2” 
> 


al ois Geb EN ge ale : Cree ஷமி 
iS பம 

63. அல்லாஹ்வே! எல்லாக்‌ காரியங்களிலும்‌ எங்களது 

முடிவை அழகாக்கி வை! இவ்வுலகத்தின்‌ இழிவை விட்டும்‌, 

மறுவுலகத்தின்‌ வேதனையை விட்டும்‌ எங்களைப்‌ 

பாதுகாத்துக்‌ கொள்‌! (முஸ்னது அஹ்மது) 


ட்‌ 


நத மிலி குர்தி Jel 
SE BE பூவ J க்‌ 20 பூம ௫20 
EF AS Elbe 40 பப 20085 ம 965 மம sles 


= AAs 


Gis cok இத bby தத மம்மு வெ மரி 0 

gb se hoi Gu 35 ம்‌ பே பச 635 
64. என்‌ இறைவா... (என்‌ எதிரிகள்‌ விஷயத்தில்‌) எனக்குச்‌ 
சாதகமாக உதவி செய்‌! எனக்கு எதிராக உதவி செய்து 
விடாதே! (நன்மைகளைச்‌ செய்வதற்கு எனக்கு உதவி செய்‌! 
எனக்கெதிராக உதவி செய்து விடாதே! எனக்குச்‌ சாதகமாக 
சூழ்ச்சி செய்‌! எனக்கெதிராக சூழ்ச்சி செய்து விடாதே! 
எனக்கு நேர்வழி காட்டு! என்‌ மீது அநியாயம்‌ செய்பவருக்கு 
எதிராக எனக்கு உதவி செய்‌! என்‌ இறைவா... உனக்கு 
அதிகமாக நன்றி செலுத்துபவனாக, உன்னை அதிகமாக 
நினைப்பவனாக, அதிகம்‌ கீழ்ப்படிந்தவனாக, அதிகம்‌ 
அச்சமுடையவனாக, உன்‌ பக்கமே நிம்மதி கொண்டவனாக, 
முற்றிலும்‌ திரும்பியவனாக என்னை ஆக்கிவிடு! என்‌ 
இறைவா... எனது பிழை பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்‌! எனது 
பாவத்தைக்‌ கழுவிவிடு! என்‌ அழைப்புக்குப்‌ பதில்‌ கொடு! 
என்‌ ஆதாரத்தை உறுதிப்படுத்து! என்‌ உள்ளத்திற்கு நேர்வழி 
காட்டு! எனது நாவை நேர்மைப்படுத்து! என்‌ உள்ளத்திலுள்ள 
குரோதத்தை நீக்கிவிடு! (ஸுனன்‌ அபூதாவூது) 


22 s0 அம்‌ 
rk 


யச பிப மிப ப ச ye ம்பு Qui 


நஜி 


Oise அட்ட அலத அ: ன ழ்‌ ச ௮ கன்று ச ப 
க மிடம்‌ ப DAE ம 73 நு, Gy 3209 பப்டி ம்‌ 
த்து தட Pig | படி அறு 58 5 ததி ௮ ah oo. 
99239 00 ப; பிவி oily lng ale au 42 


dol Wp YG 
65. அல்லாஹ்வே! உன்னுடைய நபி முஹம்மது 28 
உன்னிடம்‌ கேட்ட நன்மையை நாங்களும்‌ உன்னிடம்‌ 
கேட்கிறோம்‌. உன்னுடைய நபி முஹம்மது 28 உன்னிடம்‌ 
பாதுகாப்புத்‌ தேடிய தீமைகளை விட்டு நாங்களும்‌ 
உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ தேடுகிறோம்‌. உன்னிடமே உதவி 
தேடப்படுகிறது. உன்னிடமே எடுத்துச்‌ சொல்லப்படுகிறது. 
பாவத்தை விட்டு மீளவோ நன்மை செய்ய சக்தி பெறவோ 
முடியாது. அல்லாஹ்வைக்‌ கொண்டே தவிர! 

(ஜாமிவுத்‌ திர்மிதி) 


& 


ப 
கன 
தூத்‌ இ as 


TAG மோ ரல ப்ச்‌ goes FE ந்த Doge 
மர்பி ரம்‌ ச்ச) பிப] 

66. அல்லாஹ்வே! எனது செவியின்‌ தீமையை விட்டும்‌, 
எனது பார்வையின்‌ தீமையை விட்டும்‌, எனது நாவின்‌ 
தீமையை விட்டும்‌, எனது உள்ளத்தின்‌ தீமையை விட்டும்‌, 


= 46 = 


எனது இந்திரியத்தின்‌ தீமையை விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


& 


1 
Zz, 


கர்‌ ஒட தி பிடதி பம 


67. அல்லாஹ்வே! வெண்குஷ்டம்‌, பைத்தியம்‌, சொறி மற்றும்‌ 
எல்லா கெட்ட நோய்களை விட்டும்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 


தேடுகிறேன்‌. (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ஓ 
ட JEG BIE SE நு மதிற்‌ ஒம்‌ 


68. அல்லாஹ்வே! கெட்ட குணங்கள்‌ கெட்ட செயல்கள்‌ 
கெட்ட ஆசைகள்‌ அனைத்தையும்‌ விட்டு நிச்சயமாக நான்‌ 


உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


& 


69. அல்லாஹ்வே! நிச்சயமாக நீ மன்னிப்பவன்‌; சங்கையாளன்‌; 


த 


மன்னிப்பதை விரும்புகிறாய்‌; ஆகவே, என்னை மன்னித்து 
விடு! (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ட்‌ 
பே E55 ASL 555 ர்க Ja வீடு கய்‌ 
ம்பம்‌ BS oi GES வி த ப்‌ 
AS ம்‌) BOE புமம்‌ 5 OS S55 Ss ILS, 
70. வா்‌ நன்மைகளைச்‌ செய்வதற்கு, தீமைகளை 
விடுவதற்கு, ஏழைகளை விரும்புவதற்கு அருளை உன்னிடம்‌ 
நான்‌ கேட்கிறேன்‌. மேலும்‌, நீ எனக்குப்‌ பிழை பொறுப்பைத்‌ 
தா; எனக்கு கருணை காட்டு என்றும்‌ உன்னிடம்‌ கேட்‌ 
கிறேன்‌. ஒரு கூட்டத்தினரை நீ சோதிக்க நாடினால்‌ அந்த 
சோதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டவனாக என்‌ உயிரைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொள்‌! உன்‌ அன்பை, உன்னை விரும்புவோரின்‌ 
அன்பை, உனது அன்பிற்கு என்னை நெருக்கி வைக்கும்‌ 
செயல்களின்‌ ஆசையை உன்னிடம்‌ நான்‌ கேட்கிறேன்‌. 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ப 


ej ee CUE abel lol diy le 
வதய 


தம வலம்படு] ஷகில்‌ மும்ம 
ப$ பட்ட) BLE விம்ம 2 ye CULT By வம்‌ 
ம Hd ae பிவி 322) BALE wy Se 25 Spe 
oe May 9 தட்‌ மகதி 


92223 


நடுகல்‌ lad இக்‌ ம்ப Jos ji 


71 Pres சீக்கிரமாக வரக்கூடியது, தாமதமாக 
வரக்கூடியது, நான்‌ அறிந்து வைத்திருக்கும்‌, நான்‌ அறியாமல்‌ 
வைத்திருக்கும்‌ எல்லா நன்மைகளையும்‌ உன்னிடம்‌ 


| 


ப We 


கேட்கிறேன்‌. சீக்கிரமாக வரக்கூடியது, தாமதமாக வரக்‌ 
கூடியது, நான்‌ அறிந்து வைத்திருக்கும்‌, நான்‌ அறியாமல்‌ 
வைத்திருக்கும்‌ எல்லாத்‌ தீமைகளை விட்டு உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! உனது அடிமையும்‌ 
உனது தூதரும்‌ உன்னிடம்‌ கேட்ட எல்லா நன்மைகளையும்‌ 
நிச்சயமாக நானும்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. உனது 
அடிமையும்‌ உனது தூதரும்‌ உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ தேடிய 
அனைத்து தீமையை விட்டு நானும்‌ உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
சொர்க்கத்தையும்‌ அதை எனக்கு நெருக்கமாக்கித்தரும்‌ 
சொல்‌, செயலையும்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. நரகத்தை 

- 49 - 


விட்டும்‌ அதில்‌ கொண்டு போய்‌ சேர்க்கும்‌ சொல்‌ செயலை 
விட்டும்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. நீ எனக்கு 
விதித்த எல்லாத்‌ தீர்ப்பையும்‌ நன்மையாக ஆக்கித்‌ தரும்படி 
உன்னிடமே கேட்கிறேன்‌. (ஸுனன்‌ இப்னு மாஜா) 


ட்‌ 
Gi eb ஜபம்‌ ம்ம்ம்ம்ம்‌ பவம்‌ 


கப்ப) ea பம்‌ ப; HSE ப Coed ம பட SLL 


Dan அ BS yo Aish 4122 நீடு, 


72. அல்லாஹ்வே! நான்‌ நிற்கும்போது இஸ்லாமைக்‌ 
கொண்டே என்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌! நான்‌ உட்காரும்‌ 
போதும்‌ இஸ்லாமைக்‌ கொண்டே என்னைப்‌ பாதுகாத்துக்‌ 
கொள்‌! நான்‌ தூங்கும்போதும்‌ இஸ்லாமைக்‌ கொண்டே 
என்னைப்டாதுகாத்துக்‌ கொள்‌! எதிரியோ பொறாமைக்காரனோ 
என்னைக்‌ கொண்டு நகைப்புறும்படி செய்து விடாதே! 
அல்லாஹ்வே! உனது கையில்‌ உள்ள நன்மையின்‌ பொக்கிஷங்‌ 
களிலிருந்து உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. உனது கையில்‌ உள்ள 
தீமையின்‌ பொக்கிஷங்களை விட்டு உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌. (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


ட்‌ 


250. 


பதம்‌ Gils US Jyh GASES யம்‌ ம ஹ்‌ 
ம 2 Ue லி ர DES த GS ம்‌ மமம்‌ 593 


210 ப$; Gai; Geta வெட்டு Bal Clas 


மும்‌ லட பம 5௦ மு 60 abt ய்‌ வில்‌ Aad, 
FSI GAN புசி V5 os Gas Ja YG 066 YY 

Ye SY; le Ale Yj ite 
73. அல்லாஹ்வே! பாவங்களுக்கும்‌ எங்களுக்குமிடையில்‌ 
தடையாக இருக்கும்‌ உனது அச்சத்தை எங்களுக்கு வழங்கு! 
உனது சொர்க்கத்தை நீ எங்களுக்கு தருமளவு உனது வழி 
பாட்டை எங்களுக்குத்‌ தா! உலகத்தின்‌ சோதனைகளை 
நீ எங்களுக்கு இலகுவாக்கித்‌ தரும்‌ நம்பிக்கையைத்‌ தா! 
அல்லாஹ்வே... எங்களது செவிகளில்‌, எங்களது பார்வை 
களில்‌, எங்களது ஆற்றல்களில்‌, எங்களை நீ உயிராக 
வைத்திருக்கும்‌ காலம்‌ வரைக்கும்‌ எங்களுக்குச்‌ சுகத்தைத்‌ தா! 
எங்களுக்கு வாரிசைத்‌ தா! எங்கள்‌ கோபத்தை எங்களுக்கு 
அநீதி செய்தவர்‌ மீது ஏற்படுத்தி விடு! எங்களைப்‌ பகைத்துக்‌ 
கொண்டவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்‌ 
எங்கள்‌ மார்க்க விஷயத்தில்‌ எங்களை சோதித்து விடாதே! 
உலகத்தை எங்களுக்குப்‌ பெரும்‌ கவலையாகவும்‌ எங்கள்‌ 


- 54 - 


அறிவின்‌ முதிர்ச்சியாகவும்‌ ஆக்கி விடாதே! எங்களுக்கு 
இரக்கம்‌ காட்டாதவரை எங்கள்‌ மீது சாட்டி விடாதே! 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) 
டப்‌ 


சட Jol Ge Gh ஆத்ம வழு மழ 


SA த நு வர ஞு IE Ol oye 


pal மி; 
74. அல்லாஹ்வே! கோழைத்தனத்தை விட்டு நிச்சயமாக 
நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. கஞ்சத்தனத்தை 
விட்டு நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. பலவீன 
மான வயதை அடைவதை விட்டு நான்‌ உன்னிடம்‌ டாது 
காவல்‌ தேடுகிறேன்‌. உலகத்தின்‌ குழப்பத்தை விட்டும்‌ 
கப்ரின்‌ வேதனையை விட்டும்‌ நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌. (ஸஹீஹால்‌ புகாரி) 


lay 57 ல்ல 219 bee பல்‌ பம்‌ ஹம்‌ 


Bs பதம்‌, மடம்‌; 5 புங்‌ பி. “gee 
gue ம 


75. அல்லாஹ்வே... எனது குற்றத்தை, என்‌ அறியாமையை, 
எனது காரியத்தில்‌ நான்‌ வரம்பு மீறியதை என்னைவிட 
அதிகமாக நீ அறிந்திருக்கும்‌ என்‌ குறைகளை எனக்கு மன்னித்‌ 
தருள்‌! அல்லாஹ்வே... எனது விளையாட்டையும்‌ எனது 
வினையத்தையும்‌ எனது தவறையும்‌ நான்‌ நாடி செய்ததையும்‌ 
எனக்கு மன்னித்தருள்‌! இவை அனைத்தும்‌ என்னிடம்‌ 
இருக்கத்தான்‌ செய்கின்றன. (ஸஹீஹால்‌ புகாரி) 


ஃ 
விவி shit 385 V5 God பம்‌ ம்பம்‌ டுப்‌ 


சிகி லி சபி இட Date So ade படமும்‌ 
76. அல்லாஹ்வே! நிச்சயமாக நான்‌ என்‌ ஆத்மாவிற்கு 
பெரும்‌ அநியாயம்‌ செய்து கொண்டேன்‌. உன்னைத்‌ தவிர 
பாவங்களை மன்னிப்பவர்‌ இல்லை. உன்‌ புறத்திலிருந்து 
எனக்கு மன்னிப்பை வழங்கு. எனக்குக்‌ கருணை 
காட்டு. நிச்சயமாக நீதான்‌ மகா மன்னிப்பாளன்‌; நிகரற்ற 


அன்புடையவன்‌. (ஸஹீஹால்‌ புகாரி) 


& 


- 53 - 


பட்ஸ்‌ Es shoe 1935 Y gal apie 
77. அல்லாஹ்வே உனக்கே பணிந்தேன்‌. உன்னைக்‌ 
கொண்டே நம்பிக்கை கொண்டேன்‌. உன்னிடமே பொறுப்பை 
ஒப்படைத்தேன்‌. உன்‌ பக்கமே திரும்பினேன்‌. உன்னைக்‌ 
கொண்டே வாதிடுகிறேன்‌. உன்னைத்‌ தவிர வணக்கத்திற்‌ 
குரியவன்‌ வேறு யாருமில்லை. அல்லாஹ்வே! உனது 
கண்ணியத்தைக்‌ கொண்டு பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. என்னை 
நீ வழிதவறச்‌ செய்து விடாதே! நீ என்றும்‌ மரணிக்காது 
உயிருடன்‌ இருப்பவன்‌. ஜின்களும்‌ மனிதர்களும்‌ மரணித்து 
விடுவார்கள்‌. (ஸஹீஹுல்‌ புகாரி) 


& 
கபட மம்‌ வநது சர்‌ வட்‌ பு வி 
க கட 987 நீட கி விடும்‌ 


78. அல்லாஹ்வே! உனது கருணைக்குக்‌ காரணமானவற்றை, 
உனது மன்னிப்பைத்‌ தரும்‌ அமல்களை, அனைத்துப்‌ 
பாவத்திலிருந்தும்‌ விடுதலையை, எல்லா நன்மைகளின்‌ 
- 54 - 


பாக்கியத்தை, சொர்க்கத்தின்‌ வெற்றியை, நரகத்தின்‌ 
விடுதலையை நிச்சயமாக நாங்கள்‌ உன்னிடம்‌ கேட்கிறோம்‌. 
(முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


& 


க்கம்‌ தி ல்க a}, விழல ht 
79. அல்லாஹ்வே! எனது வயோதிகத்திலும்‌ எனது ஆயுளின்‌ 
இறுதியிலும்‌ எனக்கு விசாலமான வாழ்க்கை வசதியைத்‌ தா! 
(முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


& 


மக்தப்‌ eed 3 சி வலி 
80. அல்லாஹ்வே... என்‌ பாவங்களை எனக்கு மன்னித்தருள்‌! 
எனக்கு என்‌ வீட்டில்‌ வசதியை ஏற்படுத்து! எனது வாழ்க்கைத்‌ 
தரத்தில்‌ பரக்கத்‌ செய்‌! (முஸ்னது அஹ்மது) 
ஓ 
ப] NYS YG வட மேவ 3 லிம்‌ 
81 அல்லாஹ்வே உனது en தி உனது 
கருணையையும்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. உன்னைத்‌ தவிர 


- 55 - 


அதற்கு உரிமையாளன்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
(முஃஜமுத்‌ தப்ரானி) 


ஓ 


சட பட ஒதர எஞ்‌ னி Ge Oh Se 
3 Syl si பிட $92[) opi ம Gu த்‌ 
பப கழ ii வப்‌ are ட 


82. அல்லாஹ்வே கீழே விழுந்து, யங்களில்‌ சிக்கி, 
நீரில்‌ மூழ்கி, நெருப்பில்‌ எரிந்து சாவதை விட்டு நிச்சயமாக 
நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. மரண நேரத்தில்‌ 
ஷைத்தான்‌ என்னைக்‌ குழப்பத்தில்‌ ஆழ்த்துவதை விட்டு 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. உனது பாதையில்‌ பின்‌ 
வாங்கியவனாக நான்‌ மரணிப்பதை விட்டு நான்‌ உன்னிடம்‌ 
பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. விஷ ஜந்துக்களால்‌ தீண்டப்பட்டு 
சாவதை விட்டு உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. 


= iJ 
i அழ. க்‌ 


(ஸுனன்‌ அபூதாவூது) 


டி 


3324 சலி OS Gh Ge 58 
லப ம்‌ is BULLI 3 


பி aqui 


Saal 


- 56 - 


83. அல்லாஹ்வே! பசியை விட்டு நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. மோசடித்‌ தனத்தை 
விட்டு உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. அது மிகக்‌ 
கெட்ட பழக்கமாகும்‌. (ஸுனன்‌ அபூதாவூது) 


ட 
ஜீசி பூசி அட 4510 சவி Ge மிடி 3) ஷமி 
PA ம, 32% Ey Day Maly கி டஃப்‌ 
மச 202 கபடி GLE கி ஒலி ப 
தலி ட 280 நி பட கிட அவி 5 
84. அல்லாஹ்வே! பலவீனம்‌, சோம்பேறித்தனம்‌, கோழைத்‌ 
தனம்‌, கஞ்சத்தனம்‌, வயோதிகம்‌, உள்ளம்‌ இறுகுதல்‌, 
அலட்சியம்‌, வறுமை, இழிவு, தேவையாகுதல்‌ ஆகிய அனைத்‌ 
தையும்‌ விட்டு நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌. ஏழ்மை, நிராகரித்தல்‌, பாவம்‌, முரண்படுதல்‌, 
நயவஞ்சகத்தனம்‌, புகழை விரும்புதல்‌, முகஸ்துதி ஆகிய 
அனைத்தையும்‌ விட்டு உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌. செவிட்டுத்தனம்‌, ஊமையாகுதல்‌, பைத்திய 
மாகுதல்‌, குஷ்டம்‌, வெண்குஷ்டம்‌, கெட்ட நோய்கள்‌ ஆகிய 
அனைத்தையும்‌ விட்டு உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 
விக 


= ப 
i - 


3 aly AB Ge ட்‌ வில 
ist ஹில்‌ 


85. அல்லாஹ்வே! ஏழ்மை, குறைதல்‌ மற்றும்‌ இழிவடைதலை 
விட்டு நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
நான்‌ அநீதி இழைப்பதை விட்டும்‌ எனக்கு அநீதி இழைக்கப்‌ 
படுவதை விட்டும்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(ஸுனனுன்‌ நஸாயி) 
& 


ன கா 
86. அல்லாஹ்வே! நான்‌ நிரந்தரமாக தங்கி இருக்கும்‌ 
உள்ளூரில்‌ தீய அண்டை வீட்டார்‌ அமைவதை விட்டு 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
பாலைவனம்‌ போன்றவற்றில்‌ உள்ள அண்டைவீட்டார்‌ 
மாறிக்கொண்டே இருப்பார்‌. (ஸானனுன்‌ நஸாயி) 


சர்க்‌ ரக ம்ம தபு SU 
விதிப்படி பிஞ்சு ட்‌ 


- 58 - 


87. அல்லாஹ்வே! பயமற்ற உள்ளத்தை விட்டும்‌, ஏற்கப்படாத 
பிரார்த்தனையை விட்டும்‌, திருப்தி கொள்ளாத ஆன்மாவை 
விட்டும்‌, பயனற்ற கல்வியை விட்டும்‌ நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. இந்த நான்கை விட்டு 
உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


இ 
மப்‌ ப்ச்‌ லிபி ப்ச்‌ ஒலி இரச மதி 


பப்பி ஒரம்‌ ஒலி அஞ்ச) ஒலி 
88. அல்லாஹ்வே தீய நாளை விட்டும்‌, தீய இரவை 
விட்டும்‌, தீய நேரத்தை விட்டும்‌, தீய நண்பரை விட்டும்‌, 
தங்கும்‌ ஊரில்‌ தீய அண்டை வீட்டார்‌ அமைவதை விட்டும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(முஃஜமுத்‌ தப்ரானி) 


bas 
22 or Dy அவ 1; Sido agi ழ்‌ ரர்‌ 
89. அல்லாஹ்வே! கனக்‌ நான்‌ உன்னிடம்‌ சொர்க்கத்தைக்‌ 
கேட்கிறேன்‌. நரகத்தை விட்டு பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) (இதை மூன்று முறை ஓதவேண்டும்‌) 


இ 


- 59 - 


விம்மி 


90. அல்லாஹ்வே! மார்க்கத்தில்‌ எனக்கு ஞானத்தைக்‌ கொடு! 
(ஸஹீஹால்‌ புகாரி) 


91. அல்லாஹ்வே! நான்‌ அறிந்த நிலையில்‌ உனக்கு இணை 

வைப்பதை விட்டு உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. நான்‌ 

அறியாதவற்றிற்கு உன்னிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்கிறேன்‌. 
(முஸ்னது அஹ்மது) 


ட்‌ 


ப 
° ல்‌ 
3707 2222 


Lake 3355 பகம்‌ ம பலம்‌) geile ம்‌ பமிலி 
92. அல்லாஹ்வே! எனக்கு நீ கற்றுக்‌ கொடுத்தக்‌ கல்வியைக்‌ 
கொண்டு எனக்குப்‌ பலன்‌ தா! எனக்குப்‌ பலன்‌ தருவதை 
எனக்குக்‌ கற்றுக்‌ கொடு! கல்வியை எனக்கு அதிகரித்துக்‌ 
கொடு. (ஸுனன்‌ இப்னு மாஜா) 


ட 


-60- 


1 
w 


SE Xs; Ce 65 WH he EL ம! 
93. அல்லாஹ்வே! பலன்‌ தரும்‌ கல்வியை, தூய்மையான 
உணவை, ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட அமலை நிச்சயமாக நான்‌ 
உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. (ஸுனன்‌ இப்னு மாஜா) 


| 


18 ப 5 Ip oy 

ரி வி 
94. அல்லாஹ்வே! நிச்சயமாக நீ தனித்தவன்‌; ஒருவன்‌: 
தேவையற்றவன்‌; யாரையும்‌ பெற்றெடுக்காதவன்‌; யாருக்கும்‌ 
பிறக்காதவன்‌; தன்னிகரற்றவன்‌ என்று உன்னைப்‌ போற்றி, 
உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. எனது குற்றங்களையெல்லாம்‌ 
எனக்கு மன்னித்தருள்‌! நிச்சயமாக நீயே மகா மன்னிப்பாளன்‌: 
நிகரற்ற அன்புடையவன்‌. (ஸுனனுன்‌ நஸாயி) 

ஓ 


22 


கக) வில்வம்‌ ல்ல alll jy Hi 


உஸ்‌ மல்‌ 6 G Bi ஷமீல்‌ இ GSES (00 


அச 


32 
3 ல 


டியி 0 ச பிக; i, dp ப்‌ ப்பி EL 
95. அல்லாஹ்வே! உன்னைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து உன்னிடம்‌ 


| 


கேட்கிறேன்‌. உனக்கே புகழ்‌ அனைத்தும்‌ சொந்தமானது. 
உன்னைத்‌ தவிர வணக்கத்திற்குரியவன்‌ வேறு யாருமில்லை. 
(நீ தனித்தவன்‌; உனக்கு இணை, துணை இல்லை; நி மாபெரும்‌ 
உபகாரி; வானங்களையும்‌ பூமியையும்‌ முன்மாதிரியின்றி 
படைத்தவனே! சங்கைமிக்கவனே! கண்ணியமிக்கவனே! 
என்றும்‌ உயிரோடு இருப்பவனே! நிர்வகிப்பவனே! நிச்சயமாக 
நான்‌ உன்னிடம்‌ (சொர்க்கத்தைக்‌ கேட்கிறேன்‌. (நரகத்தை 
விட்டு உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌.) 

(ஸுனன்‌ அபூதாவூது) 


நகம்‌ a ois es oy 35 gall Se SM 
96. அல்லாஹ்வே! ie நீதான்‌ அல்லாஹ்‌; உன்னைத்‌ 
தவிர வணக்கத்திற்குரியவன்‌ வேறு யாருமில்லை. நீ தனித்‌ 
தவன்‌; தேவையற்றவன்‌; யாரையும்‌ பெற்றெடுக்காதவன்‌; 
யாருக்கும்‌ பிறக்காதவன்‌; தன்னிகரற்றவன்‌ என்று நான்‌ 
சாட்சி கூறி உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. (ஸுனன்‌ அபூதாவூது) 
- 62 - 


தப்த ell al fe cds பிறு 
97. என்‌ இறைவா... எனக்கு மன்னிப்பு வழங்கு! என்‌ 
பிழை பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்‌! நிச்சயமாக நீதான்‌ பிழை 
பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்பவன்‌; மகா மன்னிப்பாளன்‌. 
(ஸுனன்‌ அபூதாவூது) 
ஓ 


ம்பம்‌ ம்‌ பூசி ந | மே வி பில பல்‌ 
மபர்‌ வாஙக வ்‌ 28ம்‌) ஜ்‌ பூர BL 
அவி பூ IEF DG Bud உலவி ழ்‌ ம்ம 


MY is பப்பட்‌ gay தறி ந மம்‌ வீட பற 
உறி dyes மு ஹி கர்‌ ஒம்‌ 2 ish 55 
Ghee BY 8 டமும்‌ J ஒல்‌ கீர்‌ 
Sa Hh ட்ட ஓபி ay ம்‌ 

98. அல்லாஹ்வே நீ மறைவான அனைத்தையும்‌ 
அறிந்திருக்கிறாய்‌. படைப்பினங்கள்‌ அனைத்தின்‌ மீதும்‌ 
- 63 - 


ஆற்றல்‌ பெற்றிருக்கிறாய்‌. ஆகவே, வாழ்க்கை எனக்கு 
சிறப்பாக அமையும்‌ என்று நீ அறிந்திருக்கும்‌ வரை என்னை 
உயிர்‌ வாழச்‌ செய்‌! மரணம்‌ எனக்கு நன்மை என்று நீ 
அறிந்திருந்தால்‌ எனக்கு மரணத்தைத்‌ தா! அல்லாஹ்வே... 
தனிமையிலும்‌ வெளிப்படையிலும்‌ உனது அச்சத்தை 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. மகிழ்ச்சியிலும்‌ 
கோபத்திலும்‌ உண்மையை உரைப்பதை உன்னிடம்‌ 
கேட்கிறேன்‌. செல்வத்திலும்‌ வறுமையிலும்‌ நடுநிலையுடன்‌ 
நடந்து கொள்வதை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. முடிந்துவிடாத 
அருட்கொடையை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. நீங்கிவிடாத 
கண்‌ குளிர்ச்சியை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. உனது 
விதிக்குப்‌ பின்‌ பொருத்தத்தை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. 
மரணத்திற்குப்‌ பின்‌ மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னிடம்‌ 
கேட்கிறேன்‌. உனது முகத்தைப்‌ பார்க்கும்‌ இன்பத்தை 
உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. உன்னைச்‌ சந்திக்கும்‌ ஆசையை 
உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. இவை அனைத்தையும்‌ இடையூறு 
தரும்‌ சிரமமின்றி, வழிகெடுக்கும்‌ குழப்பமின்றி எனக்கு 
வழங்கியருள்‌! அல்லாஹ்வே! ஈமானின்‌ அலங்காரத்தால்‌ 
எங்களை அலங்கரித்து விடு! நேர்வழி காட்டுபவர்களாகவும்‌ 
நேர்வழி பெற்றவர்களாகவும்‌ எங்களை ஆக்கியருள்‌! 
(ஸுனன்‌ நஸாயி) 


& 


2642 


G Spl Bie மே று மமம்‌ று ஹம்‌ 


E555 5 AU ES பம்‌ பி ம்பிய ஷ்‌) 

CP ug bi மமம்‌ பய்‌ 2 
99. அல்லாஹ்வே... உன்னுடைய அன்பையும்‌ யாருடய 
அன்பு உன்னிடம்‌ எனக்குப்‌ பலன்‌ தருமோ அவருடைய 
அன்பையும்‌ நீ எனக்கு வழங்கு! அல்லாஹ்வே நான்‌ 
விரும்பியவற்றிலிருந்து நீ எனக்கு வழங்கியதை நீ 
விரும்புவதைச்‌ செய்வதற்கு எனக்கு ஆற்றலாக ஆக்கி 
வை! அல்லாஹ்வே... நான்‌ விரும்பியவற்றிலிருந்து எனக்கு 
நீ கொடுக்காததை நீ விரும்பியவற்றை நான்‌ செய்வதற்கு 
வாய்ப்பாக ஆக்கி வை! (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ட்‌ 


ப பக பற்பம்‌ 003) sill 5௪ ஸம்‌ “au 
5A டி Se AU வ்‌ Gy கன்‌ வது ந 
ath edly 

100. அல்லாஹ்வே... பாவங்களை விட்டும்‌, க்கள்‌ 
விட்டும்‌ என்னை நீ தூய்மைப்படுத்து அல்லாஹ்வே... 
- 65 - 


வெண்மையான ஆடை அழுக்கை விட்டு தூய்மையாக்கப்‌ 
படுவதுபோல்‌ அவற்றை விட்டு என்னை நீ தூய்மைப்படுத்து! 
அல்லாஹ்வே... பனிக்கட்டியைக்‌ கொண்டும்‌ ஆலங்கட்டி 
யைக்‌ கொண்டும்‌ குளிந்த நீரைக்‌ கொண்டும்‌ என்னை நீ 
தூய்மைப்படுத்து! (ஸுனனுன்‌ நஸாயி) 


ஓ 
pol ஜம்‌ gh; பிட ற்‌ வ்‌ 


Prieto 1௮2 
101. அல்லாஹ்வே! கஞ்சத்தனம்‌, தீய வாழ்க்கை, இதயத்தின்‌ 
குழப்பம்‌, கப்ரின்‌ வேதனை ஆகிய அனைத்தையும்‌ விட்டு 
நிச்சயமாக உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(ஸுனனுன்‌ நஸாயி) 
ஓ 


நமத இறப்ப; மு பி Ss 


நதிக்கு ONS 
102. அல்லாஹ்வே! ஜிப்ரயீல்‌ மற்றும்‌ மீக்காயீலுடைய 
இறைவனே! இஸ்ராஃபீலுடைய இறைவனே! நரகத்தின்‌ 
உஷ்ணத்தை விட்டும்‌, கப்ரின்‌ வேதனையை விட்டும்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. (ஸுனனுன்‌ நஸாயி) 
- 66 - 


அல்‌ 73 பச Shek ஷ்‌ gill Sui 
103. அல்லாஹ்வே... எனக்கு நல்வழியை (என்‌ உள்ளத்தில்‌) 
உதிக்க வை! என்‌ ஆத்மாவின்‌ தீங்கை விட்டு என்னைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்‌! (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ட்‌ 


349 


Ai Y ple நு மிடம்‌ ab he ம்ப பு gui 
104. அல்லாஹ்வே! நிச்சயமாக நான்‌ பலன்‌ தரும்‌ கல்வியை 
உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. பலன்‌ தராத கல்வியை விட்டு 
உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. (ஸுனன்‌ இப்னு மாஜா) 


ட்‌ 


FS 359 65 வலி pall S55 gv டிப 55 5 
ஏ திட வ்‌ திட்‌ கிர்‌ பச) 88 IU nest 
க்விக்‌ கிகி க ye cy Shes Y 
அய்‌ படட Soph இப்ப புவி அமி ih Biot ALS பலி 
ம ail 208 00 ஸம்‌ மும்‌ பீ Leg பித்‌ oe 


67 


woe 


Ae w— 


ர 


ப 


105. அல்லாஹ்வே! (ஏழு) வானங்களின்‌ இறைவனே! 
பூமியின்‌ இறைவனே! மகத்தான அர்ஷின்‌ இறைவனே! 
எங்கள்‌ இறைவனே! அனைத்துப்‌ பொருட்களின்‌ இறைவனே! 
விதைகளையும்‌ வித்துக்களையும்‌ பிளப்பவனே! தவ்ராத்‌, 
இன்ஜீல்‌, ஃபுர்கானை இறக்கியவனே! உச்சி முடியை நீ 
பிடித்திருக்கும்‌ அனைத்துப்‌ பொருட்களின்‌ தீங்கை விட்டும்‌ 
உன்னிடம்‌ நான்‌ பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! 
நீயே முந்தியவன்‌; உனக்கு முன்‌ எதுவும்‌ இல்லை. 
நீயே பிந்தியவன்‌; உனக்குப்பின்‌ எதுவுமில்லை; நீயே 
வெளிப்படையானவன்‌; உனக்கு மேல்‌ எதுவும்‌ இல்லை. 
நீ மறைவானவன்‌; உனக்கு மறைந்தது எதுவும்‌ இல்லை. 
எங்களை விட்டும்‌ கடனை அடைத்து விடு; ஏழ்மையை 
விட்டும்‌ (தூரமாக்கி) எங்களுக்கு செல்வத்தை வழங்கு! 
(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 


ட்‌ 


ஜிடி 2 ட்‌ மி மம்ம மம்மு பிம்‌ 
Vag பக Fab Ue விம இழு OLLI 3 08, 
மிஷ்டி tg ily ghd Clash ote மம) நய 
- 68 - 


Datel Ge SUE REN 2௪9) வதி ESI BY Che 5; 
106. அல்லாஹ்வே எங்கள்‌ உள்ளங்களுக்கிடையில்‌ 
அன்பை ஏற்படுத்து. எங்களுக்கிடையில்‌ சீர்திருத்தம்‌ 
செய்‌. ஈடேற்றத்தின்‌ பாதைகளுக்கு எங்களுக்கு வழிகாட்டு! 
இருள்களை விட்டும்‌ வெளிச்சத்தின்‌ பக்கம்‌ எங்களைப்‌ 
பாதுகாத்துச்‌ சேர்த்து வை! வெளிப்படையான மறைவான 
எல்லா மானக்கேடான விஷயங்களை விட்டும்‌ எங்களைத்‌ 
தூரமாக்கு! எங்கள்‌ செவிகளில்‌, எங்கள்‌ பார்வைகளில்‌, 
எங்கள்‌ உள்ளங்களில்‌, எங்கள்‌ மனைவியர்களில்‌, எங்களது 
சந்ததிகளில்‌ எங்களுக்கு மிக பரக்கத்‌ செய்‌! எங்கள்‌ 
பிழை பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்‌! நிச்சயமாக நீயே பிழை 
பொறுப்பை ஏற்றுக்‌ கொள்பவன்‌! நிகரற்ற அன்புடையவன்‌. 
உனது அருட்கொடைக்கு நன்றி செலுத்துபவர்களாக, 
அவற்றைக்‌ கொண்டு உன்னைப்‌ புகழ்ந்தவர்களாக, அவற்றை 
ஏற்றுக்‌ கொண்டவர்களாக எங்களை ஆக்கி வை! அவற்றை 
எங்களுக்கு முழுமையாக்கி வை! (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


ப்‌ 


22 WEN G55 63) 355 பிட்‌ 2 ம்ம்‌ 


JB கு மமம்‌ 85 ல்‌ $85 Gi 85 முப்‌ 


ரச்‌ Be Jey 5255 Abi ழம்‌] BOs Gly 
பி QUT Gul GLI ௫ ழும்‌ அடல! aI, வம்‌ 


௮ 


HE 


ஒம்‌ ர 03% ப்பு ஜ்‌ ந அடு aL 
BE விபு QU ual BAI த பும்‌ ஒரே ட 
ர்க்‌ ல மந்த ம்ம மல லிம்ப்‌ 
5 Of GU வம்ச Bh டு வி அடல த 
அநக கழல்‌ வில்‌ டிப்‌ ம்‌ SS 
Sel RN லி BSG 55 பூண்‌ old பு 
குல்பி குப்‌ gent BLE ST ATEN ந பம்‌ 
சில்மி BE as BE sh 
சபி ஒலி வர்‌ ஓட்‌ நடி வ le ஜு; 

Sal A 


we 


ன 


107. அல்லாஹ்வே! சிறந்த யாசகத்தை, சிறந்த பிரார்த்தனையை, 
சிறந்த வெற்றியை, சிறந்த அமலை, சிறந்த நன்மையை, சிறந்த 
வாழ்க்கையை, சிறந்த மரணத்தை நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கிறேன்‌. என்னை உறுதிப்படுத்து! எனது தராசுகளைக்‌ 
கனக்க வை! எனது ஈமானை உண்மையாக்கி வை! எனது 
அந்தஸ்துகளை உயர்த்து! என்‌ தொழுகையை ஏற்றுக்கொள்‌! 
என்‌ குற்றத்தை மன்னித்து விடு! சொர்க்கத்தில்‌ மிக உயர்ந்த 
அந்தஸ்துகளை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. அல்லாஹ்வே! 
நன்மையின்‌ தொடக்கங்களையும்‌ அதன்‌ முடிவுகளையும்‌ 
அதன்‌ அனைத்து வகைகளையும்‌ அதில்‌ முந்தியதையும்‌ 
அதில்‌ வெளிப்படையானதையும்‌ அதில்‌ மறைவானதையும்‌ 
சொர்க்கத்தின்‌ உயர்ந்த அந்தஸ்துகளையும்‌ உன்னிடம்‌ 
கேட்கிறேன்‌. ஆமீன்‌! அல்லாஹ்வே! நான்‌ எதைச்‌ செய்ய 
செல்கிறேனோ அதன்‌ நன்மையையும்‌, எதைச்‌ செய்கிறேனோ 
அதன்‌ நன்மையையும்‌, மறைந்திருப்பவற்றின்‌ நன்மையையும்‌ 
வெளிப்படையாக தெரிபவற்றின்‌ நன்மையையும்‌ சொர்க்கத்தில்‌ 
உயர்ந்த பதவிகளையும்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. ஆமீன்‌. 
அல்லாஹ்வே... எனது (சிறப்பை! நற்பெயரை உயர்வடையச்‌ 
செய்‌! எனது பாவத்தை அகற்றிவிடு! எனது காரியத்தை 
சீர்படுத்தி விடு! எனது உள்ளத்தைத்‌ தூய்மைப்படுத்து! எனது 
கற்பைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌! என்‌ உள்ளத்தை ஒளிமயமாக்கு! 
என்‌ குற்றத்தை எனக்கு மன்னித்து விடு! சொர்க்கத்தில்‌ 
உயர்ந்த பதவிகளை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. ஆமீன்‌. 
அல்லாஹ்வே! எனது ஆத்மாவில்‌, எனது செவியில்‌, 

ட்ட 


எனது பார்வையில்‌, எனது உயிரில்‌, எனது உடலில்‌, எனது 
குணத்தில்‌, எனது குடும்பத்தில்‌, எனது வாழ்க்கையில்‌, எனது 
மரணத்தில்‌, எனது செயலில்‌ நீ பரக்கத்‌ செய்யவேண்டுமென 
உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. எனது நன்மைகளை அங்கீகரித்துக்‌ 
கொள்‌! சொர்க்கத்தில்‌ உயர்ந்த பதவிகளை உன்னிடம்‌ 
கேட்கிறேன்‌. ஆமீன்‌! (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


ட்‌ 


9290 பிட JEN GIG SIE ப QUI 
108. அல்லாஹ்வே! கெட்ட குணங்கள்‌, கெட்ட ஆசைகள்‌, 
கெட்ட செயல்கள்‌, கடும்‌ நோய்கள்‌ ஆகிய அனைத்தையும்‌ 
விட்டு என்னைத்‌ தூரமாக்கி வை! (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


ட்‌ 
ம மடி பூமி பம்‌ பூம 33 சர] 
Pease § 


109. அல்லாஹ்வே! நீ எனக்குக்‌ கொடுத்ததைக்‌ கொண்டு 
என்னைத்‌ திருப்தியுறச்‌ செய்‌! அதில்‌ எனக்கு நீ பரக்கத்‌ 
செய்‌! என்னுடைய உடைமைகளில்‌ எது என்னிடமிருந்து 
தவறிவிட்டதோ அதற்குப்‌ பகரமாக எனக்குச்‌ சிறந்ததை 
வழங்கு! (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 
Bae 


110. அல்லாஹ்வே! என்னிடம்‌ மிக இலகுவாக கேள்வி 
கேட்பாயாக! (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


& 
மேய 223222 ம ன்‌ 


111. அல்லாஹ்வே! உன்னை நினைவு கூர்வதற்கும்‌ உனக்கு 
நன்றி செலுத்துவதற்கும்‌ உன்னை அழகிய முறையில்‌ 
வணங்குவதற்கும்‌ எங்களுக்கு நீ உதவி செய்‌! 
(முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 
டப்‌ 


மிப படட 3 3255 a; 332 30313 AU, 


Qe 
| 


பி்‌ 
ஹ்ப மிப ache an 0242 

112. அல்லாஹ்வே! தடுமாறாத நம்பிக்கையையும்‌, தீர்ந்துவிடாத 
அருட்‌ கொடையையும்‌, 'குல்த்‌' என்ற உயர்ந்த சொர்க்கத்தில்‌ 
முஹம்மது (ஸல்‌) அவர்களுடன்‌ தோழமை கொள்வதையும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. 

(ஸஹீஹ்‌ இப்னு ஹிப்பான்‌) 
ட்ப 


ச்சி ஷி கறி) | நர்‌ gut 73 இலி 
வல ப) ம்பம்‌ மட SUSI ப CEI ப S551 ம 


113. அல்லாஹ்வே! எனது நஃப்ஸின்‌ தீங்கை விட்டும்‌ 
என்னைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்‌! எனது காரியத்தில்‌ மிகச்‌ 
சரியானதை எனக்கு உறுதிப்படுத்தித்‌ தா! அல்லாஹ்வே! 
நான்‌ ரகசியமாகச்‌ செய்ததையும்‌, வெளிப்படையாகச்‌ 
செய்ததையும்‌, நான்‌ தவறுதலாகச்‌ செய்ததையும்‌, வேண்டு 
மென்றே செய்ததையும்‌, அறிந்து செய்ததையும்‌, அறியாமல்‌ 
செய்ததையும்‌ எனக்கு மன்னித்தருள்‌! (முஸ்தத்ரகுல்‌ ஹாகிம்‌) 


& 


சிகி விம க மதி புவ 
Akt) AS; 
114. அல்லாஹ்வே! கடன்‌ மிகைப்பதை விட்டும்‌, எதிரிகள்‌ 
மிகைப்பதை விட்டும்‌, எதிரிகள்‌ நகைப்பதை விட்டும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
(ஸுனனுன்‌ நஸாயி) 
வ 


sity Sol giles 8335 மங்க ல்‌ 
791681 (21 AVA) ae? ஞ்ச 

115. அல்லாஹ்வே... எனக்கு மன்னிப்பு வழங்கு! எனக்கு 
நேர்வழி காட்டு! எனக்கு உணவளி! எனக்கு பூரண சுகத்தைத்‌ 
தா! மறுமை நாளில்‌ நெருக்கடியான நிலைமையை விட்டும்‌ 
அல்லாஹ்விடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 

(ஸுனனுன்‌ நஸாயி) 

& 
பவி மச கிப்‌ ப பூர) pany gare ra 
a ren) 535 ge wo ம்‌ 

116. அல்லாஹ்வே... எனது செவியில்‌, எனது பார்வையில்‌, 
எனக்கு சுகத்தைத்‌ தா! அவ்விரண்டுக்கும்‌ எனக்கு வாரிசை 
ஏற்படுத்து! எனக்கு அநீதி இழைப்பவருக்கு எதிராக எனக்கு 


உதவி செய்‌! எனக்காக நீ அவரிடம்‌ பழிவாங்கு! 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ம சனி பன்‌ 
-75- 


117. அல்லாஹ்வே! தூய்மையான வாழ்க்கையையும்‌ நேரான 
மரணத்தையும்‌ கேவலமற்ற, பழிப்பற்ற மீளுமிடத்தையும்‌ 
நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. (மஜ்மவுஸ்ஸவாயிது) 


ட்‌ 


பூழ்‌ ORS நட்‌ பி பய்‌ 8 பல்‌ ot Si 
ஏ; மட்கி fa மிய) J Gob J; க 
ம்ப வலிய வனி கமர்‌ கெய்ல்‌ 
A, EE 02 ௩3 Qui 33 Sista Yj 
JF gal வன்‌ ஹி GUE By ப கம; மேல்‌ 
அதி இலி Sa i at ILS விட்று 
கப cake ம்‌ 12) பே ம 28 ந Oh Sale Gy பம்‌ 
Spc Ae eb பற வடலி 


SK Sukie மீத SUT தறி So பேட்டி நட்ட 
அப சப்தம்‌ J; க்‌ ம otal ட ls 


76 


பூம்‌ 12 பப்ஸ்‌ DLA 02342 ஹோ தகர்‌ gt 


ஜீ ர 


° 
௮ சன ன. 


Spall 8ல்‌ மம்‌ QUI டிப; 5S, agile ay 

Lowell இவல ப்‌ 
118. அல்லாஹ்வே! உனக்கே எல்லாப்‌ புகழும்‌ உரியது. 
அல்லாஹ்வே! நீ விரித்ததை யாராலும்‌ மடக்க முடியாது. நீ 
மடக்கியதை யாராலும்‌ விரிக்க முடியாது. நீ வழிகெடுத்தவரை 
நேர்வழி காட்டுபவர்‌ யாருமில்லை. நீ நேர்வழி காட்டியவரை 
வழிகெடுப்பவர்‌ யாருமில்லை; நீ தடுத்ததை கொடுப்பவர்‌ 
யாருமில்லை. நீ தூரமாக்கியதைச்‌ சமீபமாக்குபவர்‌ யாரு 
மில்லை. நீ சமீபமாக்கியதைத்‌ தூரமாக்குபவர்‌ யாருமில்லை. 
அல்லாஹ்வே! உன்னுடைய பரக்கத்துகள்‌, உன்னுடைய 
கருணை, உன்னுடைய கிருபை, உன்னுடைய வாழ்க்கை 
வசதிகள்‌ அனைத்தையும்‌ எங்களுக்கு வாரி வழங்கு! 
அல்லாஹ்வே! நீங்காத, அழியாத, நிரந்தரமான அருட்‌ 
கொடையை நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ கேட்கிறேன்‌. 
அல்லாஹ்வே! மறுமை நாளில்‌ அருட்கொடைகளையும்‌, 
அச்ச நாளில்‌ பாதுகாப்பையும்‌ நிச்சயமாக நான்‌ உன்னிடம்‌ 
கேட்கிறேன்‌. அல்லாஹ்வே! நீ எங்களுக்குக்‌ கொடுத்ததின்‌ 
தீங்கை விட்டும்‌ எங்களுக்குக்‌ கொடுக்காததின்‌ தீமையை 
விட்டும்‌ உன்னிடம்‌ நிச்சயமாக நான்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
அல்லாஹ்வே! எங்களுக்கு ஈமானை நேசமாக்கி வை! 


2772 


அதை எங்களுடைய உள்ளங்களிலே அலங்கரித்து வை! 
நிராகரிப்பையும்‌ உனது கட்டளைகளை மீறுவதையும்‌ 
பாவங்கள்‌ செய்வதையும்‌ எங்களுக்கு வெறுப்பாக்கி 
வை எங்களை நேர்வழி பெற்றவர்களில்‌ ஆக்கி வை 
அல்லாஹ்வே! எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க வை 
முஸ்லிம்களாக மீண்டும்‌ எழுப்பு! இழிவின்றி, குழப்பமின்றி 
எங்களைப்‌ பாதுகாத்து நல்லோர்களுடன்‌ எங்களைச்‌ சேர்த்து 
வை! அல்லாஹ்வே! உனது தூதரைப்‌ டொய்ப்பிக்கும்‌ உன்‌ 
வழியை விட்டும்‌ (மக்களைத்‌) தடுக்கும்‌ காஃபிர்களைக்‌ 
கொன்றுவிடு! உனது தண்டனையையும்‌ வேதனையையும்‌ 
அவர்கள்‌ மீது இறக்கி விடு! அல்லாஹ்வே! கிதாப்‌ (வேதம்‌) 
கொடுக்கப்பட்ட காஃபிர்களைக்‌ கொன்றுவிடு! உண்மையான 
இறைவனே... ஆமீன்‌! (அல்‌அதபுல்‌ முஃப்ரத்‌) 


ட 


Sly Broly ப்ரி giles Baal பசி பூ வி 
119. அல்லாஹ்வே... எனக்கு மன்னிப்பு வழங்கு! எனக்கு 
கருணை காட்டு! எனக்கு நேர்வழி காட்டு! எனக்கு 
முழுமையான சுகத்தைத்‌ தா! எனக்கு உணவளி! எனக்கு 
ஆறுதல்‌ தா! எனக்கு உயர்வைக்‌ கொடு. 

(ஜாமிவுத்‌ திர்மிதி, ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
278 


தவ URE Lig ப 02% மேம்‌ 15 653 வயி 
ம்‌ Sih tosh le BEG 655 

120. அல்லாஹ்வே! எங்களுக்கு (உன்‌ அருட்கொடைகளை) 
அதிகப்படுத்து! எங்களுக்குக்‌ குறைத்து விடாதே! எங்களைக்‌ 
கண்ணியப்படுத்து! எங்களை இழிவுபடுத்தி விடாதே! (உன்‌ 
அருட்கொடைகளை) எங்களுக்கு கொடு! எங்களை இழக்க 
வைத்து விடாதே! எங்களைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கொள்‌! 
எங்களை விட்டுவிடாதே! எங்களைத்‌ திருப்திகொள்ள செய்‌! 
நீயும்‌ எங்களைக்‌ கொண்டு திருப்திகொள்‌! (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


Pate ° ane Ae eae EAU 
= hol 


121. அல்லாஹ்வே! எனது உருவத்தை அழகுபடுத்தினாய்‌; 
எனது குணத்தையும்‌ அழகுபடுத்து! (முஸ்னது அஹ்மது) 


& 


aaa ale பூமலர்‌ மிகல்‌ 
122. அல்லாஹ்வே என்னை உறுதிப்படுத்து நேர்வழி 
காட்டுபவனாகவும்‌, நேர்வழி பெற்றவனாகவும்‌ என்னை 
ஆக்கி வை (ஸஹீஹால்‌ புகாரி) 
70 


தி 2 a Pare 2 ௪2 னரா 

ந்தி நக பக்த இல்‌ ஸ்‌ 
123. அல்லாஹ்வே! எனக்கு ஹிக்மா - ஞானத்தை வழங்கு, 
அந்த ஞானம்‌ கொடுக்கப்பட்டவர்‌ பெரும்‌ நன்மையைக்‌ 
கொடுக்கப்பட்டவராவார்‌. (அல்பகறா 2:269) 


’ 
ட அது கணா 2 633" 


Silt ளி த வவட ஹம்‌ 


அல்லாஹ்வே! எங்களது நபி முஹம்மது (ஸல்‌) அவர்கள்‌ 
மீதும்‌ அவர்களது குடும்பத்தார்‌, தோழர்கள்‌ அனைவர்‌ 
மீதும்‌ அவர்களை மறுமைநாள்வரை மனத்தூய்மையுடன்‌ 
பின்பற்றும்‌ மக்களின்‌ மீதும்‌ ஸலவாத்தும்‌ ஸலாமும்‌ பொழி! 


SHE 


- 80 - 


படமும்‌ ge 
குர்‌ஆன்‌, ஹதீஸ்‌ கூறும்‌ 
ருக்யாக்கள்‌ 


தொகுப்பு 
அல்ஹுதா சகோதரிகள்‌, துபை 


தமிழில்‌ 
முஃப்தி அ. உமர்‌ ஷரீஃப்‌ காஸிமி 


அனுமதிக்கப்பட்ட ஓதிப்பார்க்கும்‌ முறை 


'ருக்யா' என்பது குர்‌ஆனின்‌ வசனங்களைக்‌ கொண்டும்‌, 
நபி வழி துஆக்களைக்‌ கொண்டும்‌. வெளிரங்கமான 
உள்ரங்கமான நோய்களுக்கு நிவாரணம்‌ தேடுவதற்கு 
சொல்லப்படும்‌. 
கோபம்‌, பொறாமை, மன இறுக்கம்‌, மன அழுத்தம்‌, கண்‌ 
திருஷ்டி, சூனியம்‌, ஷைத்தானின்‌ ஊசலாட்டங்கள்‌, 
ஷைத்தானின்‌ தீண்டுதல்கள்‌ இன்னும்‌ இவை போன்ற 
பல தீமைகளிலிருந்தும்‌, நோய்களிலிருந்தும்‌ பாதுகாப்புப்‌ 
பெறுவதற்கு 'ருக்யா' செய்யப்படுகிறது. 

8 
அல்லாஹ்‌ கூறுகிறான்‌: 
ஜூ... Cee  ம த ம திகு பட்‌ 
நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளாகவும்‌ நோய்‌ 


நிவாரணியாகவும்‌ உள்ளவற்றையே இந்தத்‌ திரு குர்‌ஆனில்‌ 
நாம்‌ இறக்கியிருக்கிறோம்‌. (அல்குர்‌ஆன்‌ 17:82) 


டப 


- 83 - 


௨ Set Meee | ர்க்‌ Lg ச 
CE) csp கடி Cay பவி 
மனிதர்களே! நிச்சயமாக உங்கள்‌ இறைவனிடமிருந்து 
நல்லுபதேசமும்‌ உங்கள்‌ உள்ளங்களிலுள்ள நோய்களை 
குணப்படுத்தக்‌ கூடியதும்‌, (அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு 
நேர்வழி காட்டியும்‌, இறை அருளும்‌ வந்துள்ளன. 
(அல்குர்‌ஆன்‌ 10:57) 
மார்க்க அறிஞர்களின்‌ அபிப்பிராயமாவது; ருக்யா' 
செய்வதற்கு மூன்று நிபந்தனைகள்‌ உண்டு. 

1. ருக்யா' அல்லாஹ்வின்‌ வசனங்களை கொண்டும்‌. 
அல்லாஹ்வின்‌ பெயர்களைக்‌ கொண்டும்‌ செய்யப்பட 
வேண்டும்‌. 

2. அரபி மொழியில்‌ இருக்கவேண்டும்‌. அல்லது தெளிவாக 
புரியும்படியான மொழியில்‌ இருக்க வேண்டும்‌. 

3.  ரூக்யாவைக்‌ கொண்டு அல்லாஹ்‌ நாடாமல்‌ எதுவும்‌ 
நடக்காது என்று நம்பிக்கை இருக்கவேண்டும்‌. 

(பத்ஹுல்‌ பாரி) 


டட 


'ருக்யா' செய்வதற்குரிய 


குர்‌ஆன்‌ வசனங்கள்‌ 


AES Riper rey 


றி QUEEN ந மடி 


விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும்‌ அல்லாஹ்விடம்‌ 
பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. 


௫ 


ஆ வ! <5 ம்‌ பம sh Dae Wl yA bits 


சரட்‌ ன ன ட fe கு 
பம்‌ பபப] இ மி ஆ கம னு டி pA 


ட. இம்ம இச ௫ ௫௪ A 2 தை - er, Pe ie நன. te 
அளவற்ற அருளாளனும்‌, நிகரற்ற அன்புடையோனுமாகிய 
அல்லாஹ்வின்‌ பெயரால்‌ (ஓதுகிறேன்‌!. எல்லாப்‌ புகழும்‌ 
அல்லாஹ்வுக்கே! (அவன்தான்‌! அகிலத்தார்‌ அனைவ 
ரையும்‌ படைத்து வளர்த்து தகுந்த பக்குவப்படுத்துபவன்‌. 


-85- 


(அவன்தான்‌) அளவற்ற அருளாளன்‌, நிகரற்ற 
அன்புடையவன்‌, தீர்ப்பு நாளின்‌ அதிபதியும்‌ அவனே). 
(அல்லாஹ்வே! நாங்கள்‌ உன்னையே வணங்குகிறோம்‌; 
உன்னிடமே உதவி தேடுகிறோம்‌. நீ எங்களை நேரான 
வழியில்‌ நடத்துவாயாக! (அவ்வழி எவர்களுக்கு நீ 
அருள்புரிந்தாயோ அவர்கள்‌ (சென்ற) வழி. (உன்‌) கோபத்‌ 
திற்குள்ளானவர்களோ வழிதவறியவர்களோ சென்ற 
வழியல்ல. (அல்குர்‌ஆன்‌ 1:1-7) 
ஓ 


ez! ole pele Ne 
Sp Vote, AES Asa வலர்‌ யு 
(ட ட்‌ 5 


ம கய call 15 UN genial gad 


| 


- 86 - 


விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும்‌ அல்லாஹ்விடம்‌ 
பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. 

அல்லாஹ்‌ (எவ்வித மகத்துவமுடையவனென்றால்‌) அவனைத்‌ 
தவிர வணக்கத்திற்குத்‌ தகுதியான இறைவன்‌ வேறுயாரும்‌ 
இல்லவே இல்லை. அவன்‌ (மரணமில்லா) உயிருள்ளவன்‌; 
என்றும்‌ நிலையானவன்‌; அவனை சிறு உறக்கமும்‌ பீடிக்காது; 
பெரும்‌ நித்திரையும்‌ பீடிக்காது. வானங்கள்‌, பூமியில்‌ உள்ளவை 
அனைத்தும்‌ அவனுடையதே. அவனுடைய அனுமதியின்றி 
அவனிடத்தில்‌ (எவருக்காகிலும்‌ யார்தான்‌ பரிந்து பேசக்கூடும்‌? 
அவர்களுக்கு முன்‌ இருப்பவற்றையும்‌ அவர்களுக்குப்‌ 
பின்‌ இருப்பவற்றையும்‌ அவன்‌ நன்கறிவான்‌. அவனுடைய 
விருப்பமின்றி அவனுக்குத்‌ தெரிந்தவற்றிலிருந்து எதையும்‌ 
(மற்றெவரும்‌ தங்கள்‌ அறிவால்‌) அறிந்துகொள்ள முடியாது. 
அவனுடைய 'குர்ஸி' வானங்கள்‌, பூமியைவிட விசாலமாய்‌ 
இருக்கிறது. அவ்விரண்டையும்‌ பாதுகாப்பது அவனுக்குச்‌ 
சிரமம்‌ இல்லை. மேலும்‌, அவன்தான்‌ மிக உயர்ந்தவன்‌; மிக 
மகத்தானவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 2:255) 


அசி பல, ௮2 உம நைட an மதனி அதற 

ADL Sale SS 09a 45 ரச Ad pl பவ dl Gels 

ட்‌ தத ப ன லக்க ஞ்‌ த sh oan, 

அ) புத! பப ஸல்‌ Y ald 455 அவம்‌ 
de 

ae அதக்‌ க்கில்‌. கதறி மன me 1 dee 

) was SIT ப; ஆப்‌ as Labi ow நய] 


- 87 - 


4 த ய 12 ee a Pi £1 ~ ன்‌ 
வ ௯௬, a. இச்‌ ற ௩ அன்த oF ட்‌ ட தம்‌ எத்த து 
பம்‌ Nps Cll ன Gaels 9 6% 


on i ee lg நளன்‌ WW fe க்களை peo ee 
ட்‌ பம்‌ V5 5 ய்‌ டட அலு LS 1,2! 


2 


eye Es kiss ப 3451; Us as; acer ழ்‌ ஏ 
ஜயர்‌ yal பம Gob 


(மனிதர்களே! நம்‌) தூதர்‌, தம்‌ இறைவனிடமிருந்து தமக்கு 
அருளப்பட்ட (வேததிதை மெய்யாகவே நம்பிக்கை 
கொள்கிறார்‌. (அவ்வாறே மற்ற) நம்பிக்கையாளர்களும்‌ 
(நம்பிக்கை கொள்கின்றனர்‌. இவர்கள்‌) அனைவரும்‌ அல்லாஹ்‌ 
வையும்‌, அவனுடைய வானவர்களையும்‌, அவனுடைய 
வேதங்களையும்‌, அவனுடைய தூதர்களையும்‌ நம்பிக்கை 
கொள்கின்றனர்‌. தவிர, “அவனுடைய தூதர்களில்‌ எவரையும்‌ 
(தூதர்‌ அல்ல என்று நாங்கள்‌ பிரித்து (நிராகரித்துவிட 
மாட்டோம்‌” என்றும்‌, “இறைவனே! உன்‌ வேத வசனங்களை) 
நாங்கள்‌ செவியுற்றோம்‌. (உன்‌ கட்டளைக்கு) நாங்கள்‌ கீழ்ப்‌ 
படிந்தோம்‌. எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ உனது 
மன்னிப்பைக்‌ கோருகிறோம்‌. உன்னிடம்தான்‌ நாங்கள்‌ சேர 
வேண்டியதிருக்கிறது” என்றும்‌ கூறுகிறார்கள்‌. அல்லாஹ்‌ 


- 88 - 


ஓர்‌ ஆத்மாவை அதன்‌ சக்திக்கு மேல்‌ நிர்ப்பந்திப்பதில்லை. 
அவை தேடிக்‌ கொண்ட நன்மை  அவற்றுக்கே 
(பயனளிக்கும்‌. அவை தேடிக்கொண்ட தீமை அவற்றுக்கே 
(கேடு விளைவிக்கும்‌. “எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ 
(எங்கள்‌ கடமைகளைச்‌ செய்ய மறந்து விட்டாலும்‌ அல்லது 
அதில்‌ தவறிழைத்துவிட்டாலும்‌ அதைப்‌ பற்றி நீ எங்களை 
(குற்றம்‌) பிடிக்காதே! எங்கள்‌ இறைவனே! நீ எங்கள்‌ மீது 
(கடினமான கட்டளைகளை விதித்து பளுவான சுமையை 
சுமத்திவிடாதே. எங்களுக்கு முன்னிருந்தவர்கள்‌ மீது 
(கடினமான கட்டளைகளை) நீ சுமத்தியவாறு (சுமத்தாதே!. 
எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ தாங்கமுடியாத சிரமங்களை 
எங்கள்‌ மீது சுமத்திவிடாதே! எங்கள்‌ (குற்றங்களை) 
அழிப்பாயாக! எங்களை மன்னிப்பாயாக! எங்கள்‌ மீது கருணை 
புரிவாயாக! நீதான்‌ எங்கள்‌ பாதுகாவலன்‌! ஆகவே, (உன்னை) 
நிராகரிக்கும்‌ கூட்டங்கள்‌ மீது (வெற்றிபெற நீ எங்களுக்கு 


உதவி புரிவாயாக! (அல்குர்‌ஆன்‌ 2:285-286) 
அதித 


பந அர்‌ ந ps Th ஆ. 
@ Uy மடுவில்‌ இஃ 


முடிக்‌ od Hs 


- 89 - 


(நபியே! மனிதர்களை நோக்கி) கூறுவீராக: அல்லாஹ்‌ 
ஒருவன்தான்‌. (அந்த) அல்லாஹ்‌ (எவருடைய) தேவையு 
மற்றவன்‌. (அனைத்தும்‌ அவன்‌ அருளையே எதிர்பார்த்‌ 
திருக்கின்றன.). அவன்‌ (எவரையும்‌) பெறவுமில்லை; (எவராலும்‌) 
பெறப்படவுமில்லை. (ஆகவே, அவனுக்குத்‌ தகப்பனுமில்லை 
சந்ததியுமில்லை.. (தவிர) அவனுக்கு ஒப்பாகவும்‌ (நிகராகவும்‌) 


ஒன்றுமில்லை. (மூன்று முறை) (அல்குர்‌ஆன்‌ 112:1-4) 


72 4 தபதி த 
ID நம்‌ 73 பரி UGE Cio OSS 2 2100 


15 ple 75 oye} | றா _ ரபா? re oes G35 


Qs 
(நபியே! நீர்‌ பிரார்த்தனை செய்து கூறுவீராக: அதிகாலையின்‌ 
இறைவனிடம்‌, நான்‌ பாதுகாப்பைக்‌ கோருகிறேன்‌. அவன்‌ 
படைத்திருக்கும்‌ பொருள்களின்‌ தீங்கை விட்டும்‌, (அனைத்‌ 
தையும்‌) மறைத்துக்‌ கொள்ளும்‌ இருண்ட இருளின்‌ தீங்கை 
விட்டும்‌, முடிச்சுப்‌ போட்டு ஊதும்‌ (சூதுக்கார பெண்களின்‌ 
தீங்கைவிட்டும்‌, பொறாமைக்காரன்‌ பொறாமைப்படும்போது 
- 90 - 


அவனின்‌ தீங்கை விட்டும்‌ (பாதுகாக்கக்‌ கோருகிறேன்‌!. 
(மூன்று முறை) (அல்குர்‌ஆன்‌ 113:1-5) 


& 


சரன்‌ அ 


க நாத்‌. 58 


இசி ட 
| 


ம்‌ சட a “ ௮௩ ave - * > 
பச 0) பூப்‌ J! பூசி அம © புவி ds! 
ட ஆலிப்‌ பற்பல பூரி வும்‌ & 
22 உ eee பேல்‌ திர ree னு 
(IE Ee» ய்‌ 
ad Kd & J » 


(நபியே! பிரார்த்தனை செய்து கூறுவீராக: மனிதர்களின்‌ 
இறைவனிடம்‌ நான்‌ பாதுகாப்பைக்‌ கோருகிறேன்‌. (அவன்தான்‌) 
மனிதர்களின்‌ (உண்மையான) அரசன்‌. (அவனே! மனிதர்‌ 
களின்‌ வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள்‌. மனிதர்‌ 
களுடைய உள்ளங்களில்‌ (வீணான) சந்தேகங்களை உண்டு 
பண்ணிவிட்டு, மறைந்து கொள்ளும்‌ விஷமிகளின்‌ தீங்கை 
விட்டும்‌ (பாதுகாக்கக்‌ கோருகிறேன்‌. (அத்தகைய விஷமிகள்‌) 
ஜின்களிலும்‌ இருக்கின்றனர்‌; மனிதர்களிலும்‌ இருக்கின்றனர்‌ 
(மூன்று முறை) (அல்குர்‌ஆன்‌ 114:1-6) 


ஒட 


291.4 


ஹதீஸில்‌ கூறப்பட்டுள்ள 'ருக்யா' 
பிம்‌ நி 


கண்‌ திருஷ்டியிலிருந்து பாதுகாப்புப்‌ பெறுவதற்கு 
ஓதப்படும்‌ 'ருக்யா' 


பரிபூரணமான அல்லாஹ்வின்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு, 
அனைத்து ஷைத்தான்களை விட்டும்‌, விஷப்பிராணிகளின்‌ 
தீங்கை விட்டும்‌, அனைத்து தீய கண்களை விட்டும்‌ அல்லாஹ்‌ 
விடம்‌ பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. (ஸஹீஹுல்‌ புகாரி) 


டி 


ES! வி மி ரல ஞர்‌ மத டர்‌ 5 0 3 யி ல்‌ 
மில்ல Deeks ய பம்‌ 


- 92 - 


உனக்கு தீங்குதரும்‌ எல்லாப்‌ பொருட்களிலிருந்தும்‌ எல்லா 
(தீய ஆன்மாக்களிலிருந்தும்‌ பொறாமைப்படுபவனின்‌ 
கண்களிலிருந்தும்‌ உனக்கு (Hawn செய்கிறேன்‌. அல்லாஹ்‌ 
உனக்கு சுகமளிப்பானாக அல்லாஹ்வின்‌ பெயரைக்‌ 
கொண்டு உனக்கு 'ருக்யா' செய்கிறேன்‌. (ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 


& 


- சகு து ay lah புத்‌ லா ஜ்‌ oF 4 ° 
பச 55 Seg eats 25 5 ச்‌ Che al உல்‌ 
GH 3B நம்தன 6] 
அல்லாஹ்வின்‌ பெயரைக்‌ கொண்டு... அவன்‌ குணப்படுத்து 
வானாகி எல்லா நோய்களை விட்டும்‌ உனக்கு சுகமளிப்பானாக! 
பொறாமைக்காரன்‌ பொறாமைப்படும்போது அவனுடைய 
தீங்கைவிட்டும்‌ தீய கண்ணுடையவனின்‌ தீங்கைவிட்டும்‌ 
அல்லாஹ்‌ உனக்கு சுகமளிப்பானாக! (ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 


SH 


93% 


நோய்‌ நிவாரணத்துக்காக ஓதப்படும்‌ துஆக்கள்‌ 


fj ன ares oF ன ரு தது கத்து oF 
ae அ சத இ 
a jolie 5 202 Ds 

அல்லாஹ்வே, மக்களின்‌ இறைவனே! வேதனையின்‌ வலியை 
போக்குவாயாக! சுகமளிப்பாயாக, நீதான்‌ சுகமளிப்பவன்‌. 
உனது சுகத்தைத்‌ தவிர வேறு சுகம்‌ இல்லை. எல்லா 

நோய்களையும்‌ குணப்படுத்தும்படியான சுகமளிப்பாயாக! 
(ஸஹீஹ்‌ புகாரி) 
(நோயாளியை வலது கையால்‌ தொட்டு இந்த துஆவை 
ஓதவேண்டும்‌, இந்த துஆவை தனக்காகவும்‌ ஓதிக்கொள்ளலாம்‌) 


& 


வலி உள்ள இடத்தில்‌ கைவைத்து இந்த துஆவை 
ஓதவேண்டும்‌. 


(மூன்று முறை ஓதவேண்டும்‌) | a 
நிமி லிம்‌ 
(ஏழு முறை ஓதவேண்டும்‌) 
அல்லாஹ்வின்‌ பெயரைக்‌ கொண்டு, நிவாரணம்‌ தேடுகிறேன்‌. 
- 94 - 


அல்லாஹ்வின்‌ கண்ணியத்தைக்‌ கொண்டும்‌ அவனுடைய 
ஆற்றலைக்‌ கொண்டும்‌ எனக்குள்‌ உள்ள தீங்கை விட்டும்‌ 
நான்‌ பயப்படுகிற தீங்கைவிட்டும்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌ 
(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 

& 


மரணத்தருவாயில்‌ இல்லாத நோயாளியை சந்திக்கும்போது, 
பின்வரும்‌ துஆவை நபி அவர்கள்‌ ஏழு முறை ஓதி 
துஆ கேட்பார்கள்‌. 


DEBS Si ஆம்‌ பவி ௦5 வலி வரிப்‌ 
மகத்தான அர்ஷின்‌ அதிபதியான மகத்து வமிக்க 
அல்லாஹ்விடம்‌ உன்னைக்‌ குணப்படுத்த வேண்டுகிறேன்‌. 


(ஏழு முறை ஓத வேண்டும்‌) (ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ட்ட 


- 95 - 


பாதுகாப்புக்காகவும்‌ நிவாரணத்திற்காகவும்‌ 
ஓதப்படும்‌ துஆக்கள்‌: 


ச மூள தட்ட பத்‌ இரகு Sou 2 த்‌ அடதக்‌ 
vhs Aes மம) பலம்‌ ம்பி aul மய sacl 
oon crt peel Nerd தி அல (ல = - = ஆ 


பச்ச ட்ட மும்டி மடம்‌ 43 
பரிபூரணமான அல்லாஹ்வின்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு 
அவனது கோபத்தை விட்டும்‌ அவனது தண்டனையை 
விட்டும்‌ அவனது அடியார்களின்‌ தீங்கை விட்டும்‌ 
ஷைத்தான்களின்‌ தீண்டுதல்களை விட்டும்‌ அவர்கள்‌ 
என்னிடம்‌ வருவதை விட்டும்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 

(ஸுனன்‌ அபூதாவூது) 


ட 


மிக்‌ ட மமம்‌ வி ஓய்வ $2| 
அல்லாஹ்வின்‌ முழுமையான வார்த்தைகளைக்‌ கொண்டு 
அவன்‌ படைத்தவற்றின்‌ தீங்கை விட்டு பாதுகாவல்‌ 
கோருகிறேன்‌. 
(இதை மாலையில்‌ மூன்று முறை கூற வேண்டும்‌). (ஜாமிவுக்‌ திர்மிதி) 


ட்‌ 


- 96 - 


GF Se BN அப்டி Sh திரு 1 
தம்‌ உணராத அதக்‌ 35 
yi 2 ம்‌ ம்‌ 3ம்‌ கட மு 212 GE ஷ்‌ 3242 ieee 


353 


we 


அல்லாஹ்வே உனது கண்ணியமிக்க முகத்தைக்‌ கொண்டும்‌ 
உனது முழுமையான வார்த்தைகளைக்‌ கொண்டும்‌ நீ 
உச்சிமுடியைப்‌ பிடித்துள்ள அனைத்தின்‌ தீங்கைவிட்டும்‌ 
உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே நீதான்‌ 
கடனையும்‌ நோயையும்‌ போக்கக்கூடியவன்‌. அல்லாஹ்வே 
உனது ராணுவம்‌ தோற்கடிக்கப்படாது. உனது வாக்கிற்கு 
மாற்றம்‌ நடக்காது. செல்வந்தனின்‌ செல்வம்‌ உன்னிடம்‌ 
பலன்தராது. உன்னை புகழ்ந்து உன்னை துதிக்கிறேன்‌ 
(ஸுனன்‌ அபூதாவூது) 
ட்டு 

73 023 ம்‌ aH 53 ஷம ரம்‌ 

We CE Sag அம 0 மெக்‌ 
07 


நல்லோராலும்‌ தீயோராலும்‌ மீறிவிட முடியாத அல்லாஹ்வின்‌ 
பரிபூரண வார்த்தைகளைக்‌ கொண்டு, அவன்‌ படைத்த, 
உருவாக்கிய, பல்கிப்‌ பெருக்கிய அனைத்தின்‌ தீங்கை 
விட்டு (பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌), வானத்திலிருந்து இறங்கும்‌ 
அனைத்தின்‌ தீங்கை விட்டும்‌ (பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌), 
வானத்திற்கு ஏறும்‌ அனைத்தின்‌ தீங்கை விட்டும்‌ (பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌), பூமியில்‌ அவன்‌ பரப்பிய அனைத்தின்‌ 
தீங்கை விட்டும்‌ (பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌), பூமியிலிருந்து 
வெளியேறும்‌ அனைத்தின்‌ தீங்கை விட்டும்‌ (பாதுகாவல்‌ 
தேடுகிறேன்‌, இரவு மற்றும்‌ பகலுடைய குழப்பங்களின்‌ 
தீங்கை விட்டும்‌ (பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌), இரவில்‌ வரும்‌ 
ஒவ்வொருவரின்‌ தீங்கை விட்டும்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 
ஆனால்‌, நன்மையுடன்‌ வருபவரை உன்னிடம்‌ கேட்கிறேன்‌ 
அளவற்ற அருளாளனே! (முஸ்னது அஹ்மது) 


ட 


விஞ்‌ SM a Biot ம்‌ ம வி gall al ஸ்‌ 
அல்லாஹ்வின்‌ பெயரால்‌... அவன்‌ எத்தகையவனென்றால்‌ 


- 98 - 


அவனது பெயருடன்‌ பூமியிலும்‌ வானத்திலும்‌ எதுவும்‌ எந்த 

இடையூறும்‌ செய்யாது. அவனே அனைத்தையும்‌ கேட்பவன்‌; 

நன்கறிந்தவன்‌! 

இதை மூன்று முறை கூறினால்‌ எதுவும்‌ எவ்வித தீங்கும்‌ செய்யாது. 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) 


ஓ 


ம்‌ Sel Halas அவலில்‌ ச 
ப்ப; தி 25 முதிர CAI நும்‌ cet 


Zo 


jg வலத ட Sst Sh gegh தத Se aby ia 
அய்‌ 234722 பவதி படி Bios ALS பம 


Bist ல அம்மம்‌ ௧55 tg Bion மிடில்‌ பவம்‌ 
அல்கல்‌ (ஏழு) வானங்களின்‌ இறைவனே! 
பூமியின்‌ இறைவனே! மகத்தான அர்ஷின்‌ இறைவனே! 
எங்கள்‌ இறைவனே! அனைத்துப்‌ பொருட்களின்‌ 
இறைவனே! விதைகளையும்‌ வித்துக்களையும்‌ உடைப்‌ 
பவனே! உச்சி முடியை நீ பிடித்திருக்கும்‌ அனைத்துப்‌ 
பொருட்களின்‌ தீங்கை விட்டும்‌ உன்னிடம்‌ நான்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகிறேன்‌. அல்லாஹ்வே! நீயே முந்தியவன்‌; உனக்கு 

[த 


முன்‌ எதுவும்‌ இல்லை. நீயே பிந்தியவன்‌; உனக்குப்‌ பிறகு 
எதுவுமில்லை. நீயே வெளிப்படையானவன்‌; உனக்கு மேல்‌ 
எதுவும்‌ இல்லை. நீ மறைவானவன்‌; உனக்கு மறைந்தது 
எதுவும்‌ இல்லை. (ஸுனன்‌ அபூதாவூத்‌) 


ஒட 


- 100 - 


கண்‌ திருஷ்டியிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கு இரண்டு 
வழிகள்‌ உள்ளன. 


& 

1 யாருடைய தீய கண்‌ தன்மீது பட்டதாக கருதுகிறாரோ 
அவரிடம்‌ குளிக்கச்‌ சொல்லும்படி கூறி, அவர்‌ குளித்த 
நீரைக்‌ கொண்டு இவர்‌ குளிக்க வேண்டும்‌. 

(ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 
குளிக்கும்‌ முறை: 

நீர்‌ நிரம்பிய ஒரு பாத்திரம்‌ ஏற்பாடு செய்யப்பட வேண்டும்‌. 

அதில்‌ கண்‌ திருஷ்டி ஏற்படுத்தியவரை வாய்‌ கொப்பளிக்க 

வைத்து அந்த நீரை அதில்‌ துப்பவேண்டும்‌. பிறகு அவர்‌ 
தன்‌ முகத்தை கழுவவேண்டும்‌. அந்த நீர்‌ பாத்திரத்தில 
விழவேண்டும்‌. பிறகு இடது கையை கொண்டு வலது 
கையையும்‌, வலது கையை கொண்டு இடது கையையும்‌ 
கழுவ வேண்டும்‌. கழுவும்போது அந்த நீர்‌ அனைத்தும்‌ 
பாத்திரத்தில்‌ விழவேண்டும்‌. பிறகு வலது காலையும்‌ பிறகு 
இடது காலையும்‌ கழுவி அந்த நீரும்‌ பாத்திரத்தில்‌ விழும்படி 
செய்யவேண்டும்‌. பிறகு தலை வழியாக தண்ணீர்‌ ஊற்றப்பட்டு 
அந்த நீரையும்‌ பாத்திரத்தில்‌ விழும்படி செய்யவேண்டும்‌. 


- 101 - 


பிறகு இந்த நீரைக்கொண்டு கண்‌ திருஷ்டிக்கு ஆளானவர்‌ 
குளிக்கவேண்டும்‌. 


இமாம்‌ அபூதாவூத்‌ பதிவு செய்துள்ள ஆயிஷா ரலியல்லாஹு 
அன்ஹா அறிவிக்கின்ற ஹதீஸில்‌ வருவதாவது: கண்‌ 
திருஷ்டி ஏற்படுத்தியயரை உளூ செய்ய வைத்து அந்‌ 
நீரைக்கொண்டு கண்‌ திருஷ்டியால்‌ பாதிக்கபட்டவரை 
குளிப்பாட்டவேண்டும்‌. 

ஆகவே, இவ்விரண்டு முறைகளில்‌ (குளிக்க வைத்தல்‌ 
அல்லது உளூ செய்ய வைத்தல்‌) எதை வேண்டுமானாலும்‌ 
செய்யவைத்து அந்த நீரைக்கொண்டு பாதிக்கப்பட்டவரை 
குளிக்கவைக்கலாம்‌. 


ட்‌ 


2. யாருடைய தீய கண்‌ தன்மீது பட்டது என்று தெரிய 
வில்லையானால்‌ அனுமதிக்கப்பட்ட வாசகங்களைக்‌ 
கொண்டு 'ருக்யா' செய்யவேண்டும்‌. 

நபி இ$ அவர்கள்‌ கட்டளையிட்டார்கள்‌ : (மற்றொரு 

அறிவிப்பில்‌ மக்களுக்கு கட்டளையிட்டார்கள்‌. கண்‌ 

திருஷ்டிக்காக ஓதிப்பார்க்கப்பட வேண்டும்‌. 
(அறிவிப்பாளர்‌: ஆயிஷா (ரலி) நூல்‌: ஸஹீஹுல்‌ புகாரி) 

- 102 - 


நபி VE அவர்கள்‌ கூறினார்கள்‌: கண்‌ திருஷ்டி உண்மையாகும்‌. 
விதியை மிஞ்சக்கூடிய ஒன்று இருந்திருக்குமானால்‌ கண்‌ 
திருஷ்டி அதை மிஞ்சியிருக்கும்‌. நீங்கள்‌ குளிக்கும்படி 
உங்களுக்கு கூறப்பட்டால்‌ நீங்கள்‌ குளியுங்கள்‌. 

(அறிவிப்பாளர்‌: இப்னு அப்பாஸ்‌ (ரலி), நூல்‌: ஸஹீஹ்‌ முஸ்லிம்‌) 


GH 


- 103 - 


பாதுகாப்புக்கு முன்னேற்பாடுகளை 


செய்து கொள்வது 


தீங்கு ஏற்பட்டதற்குப்‌ பிறகு ஆயிரக்கணக்கான நிவாரணங்‌ 
களை செய்வதைவிட முன்‌ கூட்டியே ஒரு சில பாதுகாப்பு 
ஏற்பாடுகளை செய்து கொள்வது மிகச்சிறந்தது. 


கண்‌ திருஷ்டி என்பது மனிதனின்‌ உள்ளத்தில்‌ ஷைத்தான்‌ 
போடுகின்ற பொறாமையின்‌ காரணமாக ஏற்படக்கூடிய 
ஒன்றாகும்‌. அல்லாஹ்வின்‌ அருளைப்‌ பெற்ற மக்களை 
சில தீயவர்கள்‌ பொறாமைக்‌ கண்‌ கொண்டு பார்க்கும்போது 
ஏற்படக்கூடிய ஒரு தீய பின்‌ விளைவைத்தான்‌ கண்‌ திருஷ்டி 
என்று சொல்லப்படுகிறது. யார்‌ ஒருவர்‌ அல்லாஹ்வை 
நினைவு கூர்ந்து அவனுக்கு கட்டுப்பட்டு திக்ரு, துஆவுடன்‌ 
இருப்பாரோ தீயக்‌ கண்கள்‌ அவரைத்‌ தாக்காது. ஷைத்தானும்‌ 
அவருக்கு எந்த கெடுதியும்‌ செய்யமுடியாது. யார்‌ 
அல்லாஹ்வின்‌ நினைவை மறப்பாரோ அவர்‌, பலவிதமான 
தீங்குகளுக்கும்‌, தீமைகளுக்கும்‌ ஆளாகுவார்‌. 


எவன்‌ ரஹ்மானுடைய நல்லுபதேசத்திலிருந்து கண்ணை 
மூடிக்‌ கொள்கிறானோ, அவனுக்கு நாம்‌ ஒரு ஷைத்தானை 


- 104 - 


(நண்பனாகச்‌) சாட்டி விடுவோம்‌. அவன்‌ அவனுக்கு இணை 
பிரியாத தோழனாகி விடுகிறான்‌. (அல்குர்‌ஆன்‌ 43:36) 


ஆகவே, தீமைகளிலிருந்தும்‌ தீயவர்களிலிருந்தும்‌ 
பாதுகாத்துக்‌ கொள்வதற்காக முன்னேற்பாடுகளைச்‌ செய்து 
கொள்வது 'தவக்குல்‌' (அல்லாஹ்வின்‌ மீது நம்பிக்கை 
வைப்பதற்கு முரண்‌ ஆகாது. 


நபி #2 அவர்கள்‌, ஹஸன்‌ இன்னும்‌ ஹுஸைன்‌ (ரலி) 
ஆகிய இருவர்‌ மீதும்‌ பின்வரும்‌ வாசகங்களைக்‌ கொண்டு 
'ருக்யா' செய்வார்கள்‌. 


24 £ 
| 


ப்ச்‌ ப QUEEF 5௦ மீம்‌ abl ஒய்வு Se 
iY sé 
பரிபூரணமான அல்லாஹ்வின்‌ வார்த்தைகளைக்‌ கொண்டு, 
அனைத்து ஷைத்தான்களை விட்டும்‌, விஷப்பிராணிகளின்‌ 
தீங்கை விட்டும்‌, அனைத்து தீய கண்களை விட்டும்‌ உங்கள்‌ 
இருவரையும்‌ அல்லாஹ்‌ பாதுகாப்பதற்கு பிரார்த்திக்கிறேன்‌. 
(ஜாமிவுத்‌ திர்மிதி) 


SHE 


- 105 - 


'ஸிஹ்ர்‌' என்ற வார்த்தைக்கு மறைவான, நுணுக்கமான 
ஒவ்வொன்றுக்கும்‌ சொல்லப்படும்‌. இஸ்லாமிய மார்க்கத்தில்‌ 
பிறருக்கு தீங்கிழைப்பதற்காக ஷைத்தானின்‌ உதவி 
கொண்டு செய்யப்படுகிற தீய செயல்களுக்கு 'ஸிஹ்ர்‌' என்று 
சொல்லப்படும்‌. 


CHE 


- 106 - 


சூனியத்தை (ஸிஹ்ர்‌) முறிப்பதற்காக 
ஓதப்படும்‌ பவன்‌ வசனங்கள்‌ 


Pedi SY டிஸ்‌ ஸரி வலி 


ப்‌ படி ரூ வரி ஆ மும்‌ க செரி gH 


5 1 


ஞ்‌ noe பதர்‌ க்கி த்‌ er Cpl 
அளவற்ற அருளாளனும்‌, நிகரற்ற அன்புடையோனுமாகிய 
அல்லாஹ்வின்‌ பெயரால்‌ (ஓதுகிறேன்‌. எல்லாப்‌ 
புகழும்‌ அல்லாஹ்வுக்கே! (அவன்தான்‌! அகிலத்தார்‌ 
அனைவரையும்‌ படைத்து வளர்த்து தகுந்த 
பக்குவப்படுத்துபவன்‌. (அவன்தான்‌) அளவற்ற 
அருளாளன்‌, நிகரற்ற அன்புடையவன்‌, தீர்ப்பு நாளின்‌ 
அதிபதியும்‌ அவனே. (அல்லாஹ்வே நாங்கள்‌ 

wis 


உன்னையே வணங்குகிறோம்‌; உன்னிடமே உதவி 
தேடுகிறோம்‌. நீ எங்களை நேரான வழியில்‌ நடத்துவாயாக! 
(அவ்வழி எவர்களுக்கு நீ அருள்புரிந்தாயோ அவர்கள்‌ 
(சென்ற வழி. உன்‌) கோபத்திற்குள்ளானவர்களோ 
வழிதவறியவர்களோ சென்ற வழியல்ல. (அல்குர்‌ஆன்‌- 1:1-7) 


டி 


2. சூரா அல்‌ பகராவின்‌ முதல்‌ ஐந்து வசனங்கள்‌ 


ல்‌ - 4 


ட்‌ Appl leg Ht) i oe ols @ 


- 


ஞி கி்‌; oe ot wie Je கின்‌ ய 72 


7 474 


Ce ௫) ) sy | 
அலிஃப்‌ லாம்‌ மீம்‌. (அல்லாஹுதஆலா, வானவர்‌ 
ஜிப்ரயீல்‌ அலைஹிஸ்ஸலாம்‌ - அவர்கள்‌ மூலமாக, 


நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹிவஸல்லம்‌ 
- 108 - 


- அவர்களுக்கு அருளிய குர்‌ஆனாகிய. இதுதான்‌ 
வேதநூல்‌. இதில்‌ சந்தேகமேயில்லை. இறையச்சம்‌ 
உடையவர்களுக்கு (இது நேரான வழியைக்‌ காட்டும்‌. 
அவர்கள்‌ மறைவானவற்றை (உண்டென்று) நம்பிக்கை 
கொள்வார்கள்‌. தொழுகையையும்‌ நிலைநிறுத்துவார்கள்‌ 
(தவறாது கடைபிடிப்பார்கள்‌!. நாம்‌ அவர்களுக்கு வழங்கிய 
(பொருள்‌, செல்வம்‌ போன்றவற்றிலிருந்து (தானமாக) செலவும்‌ 
செய்வார்கள்‌. மேலும்‌, நபியே! அவர்கள்‌ உமக்கு இறக்கப்பட்ட 
இவ்வேதத்தையும்‌, உமக்கு முன்‌ (சென்ற நபிமார்களுக்கு) 
இறக்கப்பட்ட (வேதங்கள்‌ யாவற்றையும்‌ நம்பிக்கை 
கொள்வார்கள்‌. (நியாயத்‌ தீர்ப்பு நாளாகிய இறுதி நாளையும்‌ 
(உண்மை என்று உறுதியாக நம்புவார்கள்‌. இவர்கள்தான்‌ 
தங்கள்‌ இறைவனின்‌ நேரான வழியில்‌ இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்தான்‌ நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள்‌. 

(அல்குர்‌ஆன்‌ 2:1-5) 


ட்ப 


3. ஆயத்துல்‌ குர்ஸி 
| 


ஊறி பியி Ge 032 
Sy a Le இர 423 - + தீ < 7 டல்‌ 
ey Nj at sod bY வ்‌ IT a Vl 4 ய) | 
Be RIE wise .& 2 - hd - a அன்‌ - 
ECCT ல்‌ SANS oye all gg ope! Gb 


- 109 - 


° 


டக ட hen ்‌்‌ ene a ச 
glad 35 ஆகி பட ஹமி ம ம்‌ மம ௮200] 


ச்சி 


ராட்‌ ததாக பகர அ 

படிவ] அதி ஒழ 20 LY} 22௪ ப ப 
5 he 

ae ட 1 411 த்து pees Bh ID A பட தப்‌ 

வி Jal a3 gleam 22 539 பலவ 


விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும்‌ அல்லாஹ்விடம்‌ 
பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. 


அல்லாஹ்‌ (எவ்வித மகத்துவமுடையவனென்றால்‌ அவனைத்‌ 
தவிர வணக்கத்திற்குத்‌ தகுதியான இறைவன்‌ வேறுயாரும்‌ 
இல்லவே இல்லை. அவன்‌ (மரணமில்லா) உயிருள்ளவன்‌; 
என்றும்‌ நிலையானவன்‌; அவனை சிறு உறக்கமும்‌ பீடிக்காது; 
பெரும்‌ நித்திரையும்‌ பீடிக்காது. வானங்கள்‌, பூமியில்‌ உள்ளவை 
அனைத்தும்‌ அவனுடையதே. அவனுடைய அனுமதியின்றி 
அவனிடத்தில்‌ (எவருக்காகிலும்‌ யார்தான்‌ பரிந்து பேசக்கூடும்‌? 
அவர்களுக்கு முன்‌ இருப்பவற்றையும்‌ அவர்களுக்குப்‌ 
பின்‌ இருப்பவற்றையும்‌ அவன்‌ நன்கறிவான்‌. அவனுடைய 
விருப்பமின்றி அவனுக்குத்‌ தெரிந்தவற்றிலிருந்து எதையும்‌ 
(மற்றெவரும்‌ தங்கள்‌ அறிவால்‌ அறிந்துகொள்ள முடியாது. 
அவனுடைய ‘Gite! வானங்கள்‌, பூமியைவிட விசாலமாய்‌ 
இருக்கிறது. அவ்விரண்டையும்‌ பாதுகாப்பது அவனுக்குச்‌ 
சிரமம்‌ இல்லை. மேலும்‌, அவன்தான்‌ மிக உயர்ந்தவன்‌; மிக 
மகத்தானவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 2:255) 


« 410’ 


4. சூரா அல்‌ பகராவின்‌ இறுதி இரண்டு வசனங்கள்‌ 


ie, னர்‌ 
pres oo sl அடிய ப்ரம்‌ J அட 055 வம்ப 
ஏன்‌ அட்ட aura மர வல டிம்‌ 
மகம Ge Ces புற்‌ Gass ஏ) பம்‌ 1 
Tile asd ஒழ்‌ 15 of Blas I 

aes Paces ice a EINE pial a 
uh caf வர்‌ கம்ம als BE பம்‌ 3] 


மமனவி oat 
(மனிதர்களே! நம்‌) தூதர்‌, தம்‌ இறைவனிடமிருந்து தமக்கு 
அருளப்பட்ட (வேதத்தை மெய்யாகவே நம்பிக்கை 
கொள்கிறார்‌. (அவ்வாறே மற்ற நம்பிக்கை யாளர்களும்‌ 


a ie 


(நம்பிக்கை கொள்கின்றனர்‌. இவர்கள்‌)! அனைவரும்‌ 
அல்லாஹ்வையும்‌, அவனுடைய வானவர்களையும்‌, 
அவனுடைய வேதங்களையும்‌, அவனுடைய தூதர்களையும்‌ 
நம்பிக்கை கொள்கின்றனர்‌. தவிர, “அவனுடைய 
தூதர்களில்‌ எவரையும்‌ (தூதர்‌ அல்ல என்று நாங்கள்‌ 
பிரித்து (நிராகரித்துவிட மாட்டோம்‌" என்றும்‌, “இறைவனே! 
உன்‌ வேத வசனங்களை) நாங்கள்‌ செவியுற்றோம்‌. (உன்‌ 
கட்டளைக்கு) நாங்கள்‌ கீழ்ப்படிந்தோம்‌. எங்கள்‌ இறைவனே! 
நாங்கள்‌ உனது மன்னிப்பைக்‌ கோருகிறோம்‌. உன்னிடம்தான்‌ 
நாங்கள்‌ சேர வேண்டியதிருக்கிறது” என்றும்‌ கூறுகிறார்கள்‌. 
அல்லாஹ்‌ ஓர்‌ ஆத்மாவை அதன்‌ சக்திக்கு மேல்‌ 
நிர்ப்பந்திப்பதில்லை. அவை தேடிக்‌ கொண்ட நன்மை 
அவற்றுக்கே (பயனளிக்கும்‌. அவை தேடிக்கொண்ட தீமை 
அவற்றுக்கே (கேடு விளைவிக்கும்‌. “எங்கள்‌ இறைவனே! 
நாங்கள்‌ (எங்கள்‌ கடமைகளைச்‌ செய்ய) மறந்து விட்டாலும்‌ 
அல்லது அதில்‌ தவறிழைத்துவிட்டாலும்‌ அதைப்‌ பற்றி 
நீ எங்களை (குற்றம்‌) பிடிக்காதே! எங்கள்‌ இறைவனே! நீ 
எங்கள்‌ மீது (கடினமான கட்டளைகளை விதித்து பளுவான 
சுமையை சுமத்திவிடாதே. எங்களுக்கு முன்னிருந்தவர்கள்‌ 
மீது (கடினமான கட்டளைகளை! நீ சுமத்தியவாறு (சுமத்தாதே!. 
எங்கள்‌ இறைவனே! நாங்கள்‌ தாங்க முடியாத சிரமங்களை 
எங்கள்‌ மீது சுமத்திவிடாதே எங்கள்‌ (குற்றங்களை) 
அழிப்பாயாக! எங்களை மன்னிப்பாயாக! எங்கள்‌ மீது கருணை 


- 112- 


புரிவாயாக! நீதான்‌ எங்கள்‌ பாதுகாவலன்‌! ஆகவே, (உன்னை) 
நிராகரிக்கும்‌ கூட்டங்கள்‌ மீது (வெற்றிபெற) நீ எங்களுக்கு 
உதவி புரிவாயாக! (அல்குர்‌ஆன்‌ 2:285-286) 


& 
5. சூரா ஆல இம்ரானின்‌ முதல்‌ ஐந்து வசனங்கள்‌ 


டீ US a வி Zell ge Y al) விரு லி 
wee ந்த ட்டா tt mize தபதி ம ச சூழி we Bre 
bY ru) | நீயிர்‌] பப்‌ கே பப்‌ Ghat விடு Cos 
[ட ட நிர இ: டு 1515 ப்‌ a flog gas 
உக மவ of OW! பேடி LU coe US பூன்‌ 


4 


ners Res க ௫௮ we On சச 
பெல்‌ Chis தி abl oly 


$i Bx, A 4 - IG 
ப) FS | “நல்‌ eye 
a [51] Ws 4 92 ணி a 


மட்டு So ம்‌ Aen ale ச்‌ 3 
அலிஃப்‌ லாம்‌ மீம்‌. அல்லாஹ்‌, அவனைத்‌ தவிர 
வணக்கத்திற்குரியவன்‌ வேறு எவனுமில்லை. அவன்‌ நிரந்த 
ரமானவன்‌; என்றும்‌ நிலையானவன்‌. (நபியே) இதற்கு 
முன்னுள்ள (வேதங்கள்‌ யாவற்றையும்‌ உறுதிப்படுத்துகின்ற 
(முற்றிலும்‌) உண்மையைக்‌ கொண்டுள்ள இவ்வேதத்தை அவன்‌ 
தான்‌ உம்மீது இறக்கிவைத்தான்‌. இதற்கு முன்னரும்‌ 
மனிதர்களுக்கு நேர்வழிகாட்டியாக இருந்த தவ்றாத்தையும்‌ 
இன்ஜீலையும்‌ அவனே  இறக்கிவைத்தான்‌. (மேலும்‌, 
- 113- 


நன்மை தீமைகளைப்‌! பிரித்தறிவிக்கக்கூடிய (மற்றி 
வற்றையும்‌ அருள்‌ புரிந்திருக்கிறான்‌. ஆகவே, எவர்கள்‌ 
அல்லாஹ்வுடைய (அவிவசனங்களை நிராகரிக்‌ 
கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடினமான 
வேதனையுண்டு. அல்லாஹ்‌ (அனைவரையும்‌) மிகைத்தவன்‌, 
(தீயவர்களைத்‌ தண்டிப்பவன்‌. நிச்சயமாக பூமியிலோ, 
வானத்திலோ (உள்ள) எதுவும்‌ அல்லாஹ்வுக்கு மறைந்ததல்ல 

(அல்குர்‌ஆன்‌ 3:1-5) 


& 


6. சூரா அல்‌ அஃராஃப்‌ 54,55,56 ஆகிய வசனங்கள்‌ 


ததக ர படட ag ste, ௪ 
a பிக GGG oT Ge மில்ஸ்‌ ல்‌ 


2 அக (இட்‌ மடக்‌ Ty ம ° 
கபிர்‌ ed ப 301 பூர is Hall ஸம்‌ மு 

ன ரு த்‌ ரத்ன EL Aa ௮ சத்த 22 
அரப்‌ மிட ath a} YI phon சி jolly 
LASS) மம்‌ a3 ரந்த 23 1231 GE) பல்வ! பர 441 


vee oo Ae 


Gauls} பய ப! ட்ட பப Ys இ அபி 


அடச்‌ tring ட்‌ So 
ஞூ வி 22, SMA; ரு] பூ ட்‌ 535 


நிச்சயமாக உங்கள்‌ இறைவனாகிய அல்லாஹ்தான்‌ 
வானங்களையும்‌, பூமியையும்‌ ஆறு நாட்களில்‌ படைத்து, 
அர்ஷின்‌ மீது (தன்‌ மகிமைக்குத்‌ தக்கவாறு உயர்ந்துவிட்டான்‌. 
அவனே இரவால்‌ பகலை மூடுகிறான்‌; (பகலால்‌ இரவை 
மூடுகிறான்‌) அது வெகு தீவிரமாகவே அதைப்‌ பின்‌ 
தொடர்கிறது. (அவனே) சூரியனையும்‌, சந்திரனையும்‌, 
நட்சத்திரங்களையும்‌ (படைத்தான்‌. இவை அனைத்தும்‌) 
அவனது கட்டளைக்கு கட்டுப்பட்டவையாக படைத்தான்‌. 
(படைத்தலும்‌ படைப்பினங்களும்‌ (அவற்றின்‌) ஆட்சியும்‌ 
அவனுக்கு உரியதல்லவா? அனைத்து உலகங்களையும்‌ 
படைத்து, வளர்த்து, பரிபக்குவப்படுத்தும்‌ அல்லாஹ்‌ மிக்க 
பாக்கியமுடையவன்‌. (ஆகவே, நம்பிக்கையாளர்களே! நீங்கள்‌ 
மிக்க தாழ்மையாகவும்‌ அந்தரங்கமாகவும்‌ (அத்தகைய 
உங்கள்‌ இறைவனிடமே (உங்களுக்கு வேண்டியவற்றைக்‌ 
கோரி) பிரார்த்தியுங்கள்‌. நிச்சயமாக அவன்‌ வரம்பு 
மீறுபவர்களை நேசிப்பதில்லை. (மனிதர்களே! சமாதானமும்‌ 
அமைதியும்‌ ஏற்பட்டு நாடு சீர்திருந்திய பின்னர்‌ 
அதில்‌ விஷமம்‌ செய்யாதீர்கள்‌. (இறைவனுடைய 
தண்டனைக்கு பயந்தும்‌, (அவனுடைய சன்மானத்தை) 
விரும்பியும்‌, அவனிடம்‌ பிரார்த்தனை செய்யுங்கள்‌. நிச்சயமாக 
அல்லாஹ்வுடைய அருள்‌, நன்மை செய்யம்‌ அழகிய 
குணமுடையவர்களுக்கு மிக சமீபத்திலிருக்கிறது. 
(அல்குர்‌ஆன்‌ 7:54-56) 
- 115 - 


7. சூரா அல்‌ அஃராஃப்‌ 117, 118, 119 வசனங்கள்‌ 


eee Be 3 Se 5: வலு ட கல Org 
அம்‌ அட BNO! முட பு] 0250 


- 
he 
தில்‌ 


ஊட து. eee அ. wey BP eee sina நு த்‌ 
டவ 186 U பிம்‌ கலு வட்டப்‌ 
இஃ 12120 பேய்‌ திம்‌ 


அதுசமயம்‌ நாம்‌ “மூஸாவே! நீர்‌ உமது தடியை எறிவீராக” 
என்று அவருக்கு வஹ்யி அறிவித்தோம்‌. அவ்வாறு 
அவர்‌ எறியவே (அது பெரியதொரு பாம்பாகி' அவர்கள்‌ 
(சூனியத்தால்‌) கற்பனை செய்த யாவையும்‌ விழுங்கிவிட்டது. 
இவ்வாறு அவர்கள்‌ செய்த அனைத்தும்‌ வீணாகி உண்மை 
உறுதியாயிற்று. ஆகவே, (கர்வம்‌ கொண்டிருந்த அவர்கள்‌, 
அங்கு தோல்வியுற்று சிறுமைப்பட்டவர்களாக மாறினார்கள்‌. 

(அல்குர்‌ஆன்‌ 7:117-119) 

டப்‌ 


8. சூரா யூனுஸ்‌ 79 முதல்‌ 82 வரை 
உள்ள வசனங்கள்‌ 


(பல இடங்களிலுமுள்ள சூனியக்காரர்கள்‌ (குறிப்பிட்ட 
நேரத்தில்‌, குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேரவே, மூஸா 
அவர்களை நோக்கி “நீங்கள்‌ (சூனியம்‌ செய்ய) எறியக்கூடியதை 
எறிந்து உங்கள்‌ சூனியத்தைச்‌ செய்யுங்கள்‌" என்று கூறினார்‌. 
(அவ்வாறு அவர்கள்‌ எறிந்து சூனியம்‌ செய்யவே, மூஸா 
(அவர்களை நோக்கி) “நீங்கள்‌ செய்தவை அனைத்தும்‌ (வெறும்‌) 
சூனியம்தான்‌. அதிசீக்கிரத்தில்‌ நிச்சயமாக அல்லாஹ்‌ இவற்றை 
அழித்து விடுவான்‌. நிச்சயமாக அல்லாஹ்‌ (சூனியம்‌ செய்து 
விஷமம்‌ செய்பவர்களின்‌ செயலை சீர்படச்‌ செய்வதில்லை. 
“நிச்சயமாக, அல்லாஹ்‌ தன்‌ அத்தாட்சிகளைக்‌ கொண்டு 
சத்தியத்தை நிலை நாட்டியே தீருவான்‌. (அதைக்‌ குற்றவாளிகள்‌ 
வெறுத்தபோதிலும்‌ சரியே” என்று கூறினார்‌. (அவர்‌ 
கூறியவாறே அவர்கள்‌ செய்த சூனியங்கள்‌ அனைத்தையும்‌ 
அல்லாஹ்‌ அழித்து விட்டான்‌.) (அல்குர்‌ஆன்‌ 10:80-82) 


ட்‌ 


ன்‌ 


9. சூரா தாஹா 65 முதல்‌ 69 வரை உள்ள வசனங்கள்‌ 


z -, 


கரக அஸ்‌ னர்‌ ங்கி ப வ்‌ லா 
ம்னு ரி 04௦2 20% als 14) பர்பி 


aks is - ட. ae 2 
BS YS இ (ச க்கல்‌ அடல்‌ புடன்‌ இ 


பஸ்‌ 


- 


2 அடு. ஸ்‌ கிரு ANE bw est அப்‌] 


ர்‌ ஆவி ag பவத்‌ La 
பின்னர்‌ (சூனியம்‌ செய்ய வந்த அவர்கள்‌ (மூஸாவை நோக்கி) 
“மூஸாவே! (சூனியத்தை நீர்‌ எறிகிறீரா? அல்லது முதலாவதாக 
நாங்கள்‌ எறியவா?” என்று கேட்டார்கள்‌. அதற்கவர்‌, “இல்லை! 
நீங்களே (முதலாவதாக) எறியுங்கள்‌” என்று கூறினார்‌. (அவர்கள்‌ 
எறியவே, எறியப்பட்ட) அவர்களுடைய கயிறுகளும்‌, 
அவர்களுடைய தடிகளும்‌ அவர்களுடைய சூனியத்தின்‌ 
காரணமாக மெய்யாகவே அவை (பாம்புகளாகி ஓடுவதுடோல்‌ 
இவருக்குத்‌ தோன்றின. ஆகவே, மூஸா தன்‌ மனதில்‌ பயத்தை 
உணர்ந்தார்‌. (அச்சமயம்‌ நாம்‌ அவரை நோக்கி) “பயப்படாதீர்‌! 
நிச்சயமாக நீர்தான்‌ (இவர்களைவிட) மிக உயர்ந்தவர்‌” என்று 
கூறினோம்‌. இன்னும்‌ உமது வலது கையில்‌ இருப்பதை நீர்‌ 
எறிவீராக! அவர்கள்‌ செய்த (சூனியங்கள்‌! அனைத்தையும்‌ அது 
விழுங்கிவிடும்‌. அவர்கள்‌ செய்ததெல்லாம்‌ சூனியக்காரர்களின்‌ 
- 118 - 


(வெறும்‌) சூழ்ச்சியே (தவிர உண்மையல்ல. சூனியக்காரன்‌ 
எங்கிருந்து வந்தபோதிலும்‌ வெற்றி பெறவே மாட்டான்‌” (என்றும்‌ 
கூறினோம்‌. (அல்குர்‌ஆன்‌ 20:65-69) 


ட்‌ 


10. சூரா அல்‌ முஃமினூன்‌ 115 முதல்‌ 118 வரை 
உள்ள வசனங்கள்‌ 


லி ர்‌ 420 Gl Ai & த்‌ 


௪ அன்‌ t ௫ SS a 


a (<=) 9 aS ரி வ்‌ | உய்‌) பெய ப பப்‌ 


அழ ஒட 


இரத oh நரம்‌ 

(என்னே! நாம்‌ உங்களை படைத்ததெல்லாம்‌ வீணுக்காக 
என்றும்‌, நீங்கள்‌ நம்மிடம்‌ கொண்டு வரப்பட மாட்டீர்கள்‌ 
என்றும்‌ எண்ணிக்‌ கொண்டிருந்தீர்களா?” (என்று கேட்பான்‌.. 
ஆகவே, மெய்யான அரசனாகிய அல்லாஹ்‌ மிக்க 
உயர்ந்தவன்‌. அவனைத்‌ தவிர வணக்கத்திற்குரிய இறைவன்‌ 
அறவே இல்லை. கண்ணியமிக்க அர்ஷுக்குச்‌ சொந்தக்காரன்‌ 
அவனே! (நபியே) எவன்‌ அல்லாஹ்வுடன்‌ வேறு ஓர்‌ 
- 119- 


இறைவனை அழைக்கிறானோ அவனிடத்தில்‌ அதற்குரிய 
ஓர்‌ அத்தாட்சியும்‌ இல்லை. அவனுடைய (பாவக்‌ கணக்கு 
அவனுடைய இறைவனிடத்தில்தான்‌ (தீர்க்கப்படும்‌). நிச்சயமாக 
(உண்மையை நிராகரிப்பவர்கள்‌ வெற்றிபெற மாட்டார்கள்‌. 
(நபியே? கூறுவீராக: என்‌ இறைவனே! நீ (என்னை) மன்னித்துக்‌ 
கருணை செய்வாயாக! கருணை செய்பவர்களிலெல்லாம்‌ 
நீதான்‌ மிக்க மேலானவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 23:115-118) 


ஓ 
11. சூரா அஸ்ஸாஃப்‌ஃபாத்‌ முதல்‌ பத்து வசனங்கள்‌ 
Pra சீ 3 ந: பன்‌ 
@ Sd coh ஞூ 125 oe JE ( (னு) ) Lays வ 
4 foe “Vi க ட அ ஒன்னை அ 
டீம்‌ பட 255 ஒடிய] 5 டு டு வி 0] 
சிதி Gala மப இதுகள்‌ 
= டி டை. 

ei ST JJ Gass SY yl phe JF ys ப்பட்‌ 

௮ Rg 


Gels கும why 22 ( Qe or ப்ப 


ஞூ அவுக அறத, சின கதர்‌ சல்‌ 0 
) 23ம்‌ தட கமம்‌ பப] GbS பு] 


asl | 1420 ( 
அணி அணியாக நிற்பவர்கள்‌ மீது சத்தியமாக! (தீமைகளைத்‌) 
- 120 - 


தீவிரமாக விரட்டுபவர்கள்‌ மீது சத்தியமாக! (இறைவனின்‌ 
வசனங்களை! ஓதுபவர்கள்‌ மீது சத்தியமாக! நிச்சயமாக உங்கள்‌ 
வணக்கத்திற்குரிய இறைவன்‌ ஒரே ஒருவன்தான்‌. வானங்கள்‌, 
பூமி இன்னும்‌ அவற்றுக்கு மத்தியில்‌ உள்ளவற்றின்‌ இறை 
வன்‌ அவனே. கீழ்‌ திசை(கள்‌ மேல்‌ திசைகளின்‌ இறைவனும்‌ 
அவனே. நிச்சயமாக (உங்கள்‌ இறைவனாகிய நாம்‌, (பூமிக்குச்‌) 
சமீபமாக உள்ள வானத்தைப்‌ பிரகாசிக்கும்‌ நட்சத்திரங்களைக்‌ 
கொண்டு அழகுபடுத்தி வைத்தோம்‌. மிக்க விஷமிகளான 
ஷைத்தான்களுக்கு ஒரு தடையாகவும்‌ (ஆக்கி வைத்தோம்‌). 
மேல்‌ உலகத்தில்‌ உள்ளவர்களின்‌ விஷயங்களை 
(ஷைத்தான்கள்‌) செவியுற முடியாது. (ஏனென்றால்‌, அதை 
நெருங்கும்‌ ஒவ்வொருவரும்‌ பல பாகங்களிலிருந்தும்‌ 
(கொள்ளிகளால்‌) எறியப்பட்டு விரட்டப்படுகின்றனர்‌. 
மேலும்‌, அவர்களுக்கு நிலையான வேதனை 
யுண்டு. (தப்பித்‌ தவறி ஒரு வார்த்தையை! பறித்துச்‌ செல்ல 
நெருங்கினால்‌, உடனே அவனைக்‌ கொழுந்து விட்டெரியும்‌) 
பிரகாசமான நெருப்பு பின்தொடர்கிறது (அல்குர்‌ஆன்‌ 37:1-10) 


ட்‌ 


12. சூரா அல்‌ ஹஷ்ர்‌ 21 முதல்‌ 24 வரை 
உள்ள வசனங்கள்‌ 


வி பம மீது 


அல 


1 


777 த பவன்‌ ந -7 


யய வி வயர்‌ gu Sy ay ஏ பவி 


t 
oe Ces wow அணைக்‌ 1” தனன 1 அல்‌ 11 ர்‌ ன பப ரரி 
2 


K 


ன்‌ சட்‌ Re ce git vw, yc eG கி a oe 
ysl 505 VT See gL 4 மூல Ged! 


(நபியே) ஒரு மலையின்‌ மீது நாம்‌ இந்தக்‌ குர்‌ஆனை 
இறக்கி வைத்திருந்தால்‌, அது அல்லாஹ்வின்‌ பயத்தால்‌ 
நடுங்கி வெடித்துப்‌ பிளந்து போவதை நிச்சயமாக நீர்‌ 
காண்பீர்‌. மனிதர்கள்‌ சிந்திப்பதற்காக இவ்வுதாரணங்களை 
நாம்‌ கூறுகிறோம்‌. அந்த அல்லாஹ்வைத்‌ தவிர 
வணக்கத்திற்குரிய வேறொரு இறைவனில்லை. (அவனே) 
மறைவானதையும்‌ வெளிப்படையானதையும்‌ நன்கறிந்தவன்‌. 
அவனே அளவற்ற அருளாளன்‌; நிகரற்ற அன்புடையவன்‌. 
- 122 - 


அந்த அல்லாஹ்வைத்‌ தவிர வணக்கத்திற்குரிய வேறொரு 
இறைவனுமில்லை. அவன்தான்‌ மெய்யான அரசன்‌; 
பரிசுத்தமானவன்‌; சாந்தியும்‌ சமாதானமும்‌ அளிப்பவன்‌; 
அபயமளிப்பவன்‌; பாதுகாவலன்‌; (அனைவரையும்‌) 
மிகைத்தவன்‌; அடக்கி ஆளுபவன்‌; பெருமைக்குரியவன்‌. 
இவர்கள்‌ கூறும்‌ இணை துணைகளை விட்டு அல்லாஹ்‌ 
மிகப்‌ பரிசுத்தமானவன்‌. அந்த அல்லாஹ்தான்‌ படைப்பவன்‌. 
(அவனே படைப்புகளை ஒழுங்கு செய்பவன்‌; (அவனே) 
படைப்புகளின்‌ உருவத்தையும்‌ அமைப்பவன்‌. அவனுக்கு 
அழகான பல திருப்பெயர்கள்‌ இருக்கின்றன. வானங்களிலும்‌ 
பூமியிலும்‌ உள்ளவை அனைத்தும்‌ அவனையே துதி 
செய்கின்றன. அவனே (அனைவரையும்‌) மிகைத்தவன்‌; மிக 
ஞானமுடையவன்‌. (அல்குர்‌ஆன்‌ 59:21-24) 


& 
13. சூரா அல்‌ கலம்‌ 51, 52 ஆகிய வசனங்கள்‌ 
GE 95S 12 மலி SE of 
ப்ச்‌ ப) onl diy FUN Lae US re perl 


125 


(நபியே) நிராகரிப்பவர்கள்‌ நல்லுபதேசத்தைக்‌ கேட்கும்‌ 
போதெல்லாம்‌, அவர்கள்‌ தங்கள்‌ பார்வைகளைக்‌ கொண்டே 
உம்மை வீழ்த்தி விடுபவர்களைப்போல்‌ (கோபத்துடன்‌ 
விரைக்க விரைக்கப்‌) பார்க்கின்றனர்‌. மேலும்‌, அவர்கள்‌ 
(உம்மைப்‌ பற்றி) நிச்சயமாக, இவர்‌ பைத்தியக்காரர்தான்‌ என்று 
கூறுகின்றனர்‌. (நீர்‌ அவர்களுக்கு ஓதிக்‌ காண்பிக்கும்‌) இது, 
பொதுவாக உலகத்தார்‌ அனைவருக்கும்‌ ஒரு நல்லுபதேசமே 
தவிர வேறில்லை. (அல்குர்‌ஆன்‌ 68:51,52) 


இ 


14. சூரா அல்‌ இக்லாஸ்‌ 


அ றலி ந fig த்‌ 


Gy Uy ம பினு பனு மிலி ழு 


(நபியே! மனிதர்களை நோக்கி) கூறுவீராக: அல்லாஹ்‌ 
ஒருவன்தான்‌. (அந்த) அல்லாஹ்‌ (எவருடைய) 
தேவையுமற்றவன்‌. (அனைத்தும்‌ அவன்‌ அருளையே 
எதிர்பார்த்திருக்கின்றன.. அவன்‌ (எவரையும்‌) பெறவுமில்லை; 
(எவராலும்‌) பெறப்படவுமில்லை. (ஆகவே, அவனுக்குத்‌ 
- 124 - 


ட்‌ 


தகப்பனுமில்லை சந்ததியுமில்லை.. (தவிர அவனுக்கு 
ஒப்பாகவும்‌ (நிகராகவும்‌) ஒன்றுமில்லை. (அல்குர்‌ஆன்‌ 112:1-4) 


& 


15. சூரா அல்‌ ஃபலக்‌ 


அதிலு 2 


S gf 3 


(நபியே! நீர்‌ பிரார்த்தனை செய்து கூறுவீராக அதிகாலையின்‌ 
இறைவனிடம்‌, நான்‌ பாதுகாப்பைக்‌ கோருகிறேன்‌. 
அவன்‌ படைத்திருக்கும்‌ பொருள்களின்‌ தீங்கை விட்டும்‌, 
(அனைத்தையும்‌ மறைத்துக்‌ கொள்ளும்‌ இருண்ட 
இருளின்‌ தீங்கை விட்டும்‌, முடிச்சுப்‌ போட்டு ஊதும்‌ 
(சூதுக்காரி பெண்களின்‌ தீங்கைவிட்டும்‌, பொறாமைக்காரன்‌ 
பொறாமைப்படும்போது அவனின்‌ தீங்கை விட்டும்‌ 
(பாதுகாக்கக்‌ கோருகிறேன்‌!. (அல்குர்‌ஆன்‌ 113:1-5) 

- 125 - 


16. சூரா அந்நாஸ்‌ 
சா சா ௮ சட one AY தக படி 
ப Bel வி ஓ Wal © Wi oy 3,61 05 
as ம ட்ட ச eT wer அடு 
௪2௪ a ti 
OD ly Bol ௮ பி 


(நபியே! பிரார்த்தனை செய்து கூறுவீராக: மனிதர்களின்‌ 
இறைவனிடம்‌ நான்‌ பாதுகாப்பைக்‌ கோருகிறேன்‌. (அவன்தான்‌) 
மனிதர்களின்‌ (உண்மையான) அரசன்‌. (அவனே) 
மனிதர்களின்‌ வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள்‌. 
மனிதர்களுடைய உள்ளங்களில்‌ (வீணான) சந்தேகங்களை 
உண்டு பண்ணிவிட்டு, மறைந்து கொள்ளும்‌ விஷமிகளின்‌ 
தீங்கை விட்டும்‌ (பாதுகாக்கக்‌ கோருகிறேன்‌). (அத்தகைய 
விஷமிகள்‌) ஜின்களிலும்‌ இருக்கின்றனர்‌; மனிதர்களிலும்‌ 
இருக்கின்றனர்‌ (அல்குர்‌ஆன்‌ 114:1-6) 


ஒல 


- 126 - 


DARUL HUDA 


QUALITY ISLAMIC BOOK PUBLISHER 
# 211 (102), Ist Floor, Linghi Street, Mannady, Chennai-600001. 


Phone : +91-44-25247866, 
Mobile : +91-98401 74121 


darulhuda.chennai@gmail.com 


www.darulhuda.net 


DH-TML-2036 / Qur'an Hadees Koorum Duakkol - Rukyokkol / Oct 2014 


